


திருக்குறள்‌ அகராதி 


ஆசிரியர்‌ : 
ந, சி. கந்தையா பிள்ளை 


ஆதசிரியார்‌ நுற்றாறினாரக்‌ கழகம்‌ 
58-56, பவழக்காரத்தெரு, சென்னை-17 
1987 விலை ரூ. 5-50. 


முன்னுரை 


திருக்கூறள்‌ மூலப்‌. பதிப்புகள்‌ பல வெளிவரந்‌- 
துள்ளன; பல... வெளிவருகின்றன. அவை 
கசையடக்கப்‌ பதிப்புக்களாகவிர௫த்தலின்‌ அவற்றில்‌ 
அருஞ்சொல்‌, அருஞ்‌ சொற்றொடர்களுக்குப்‌ 
பொருள்‌ சேர்க்கப்படுவதில்லை, திருக்குறளுக்கு 
. ரருஞ்சொல்‌ அகராதி ஒன்று இருப்பின்‌: அது 
திருக்குறள்‌ மூலங்களைக்‌ கையாளுவார்க்குப்‌ 
பெரும்பயன்‌ அளிப்பதாகும்‌. இஃதன்றி எவ்‌- 
வெச்சொற்கள்‌ எவ்வெவ்விடங்களில்‌ ஆளப்பட்‌- 
டுள்ளன வென்று அறிந்துகொள்வதற்கும்‌ அது 
துணைதரும்‌. இக்நூலைத்‌ தொகுப்பதற்கு உதவிய 
நூல்கள்‌ திரு. வா. மார்கசகாயஞ்‌ செட்டியார்‌ 
1994-இல்‌ வெளியிட்ட திருக்குறள்‌ சொரற்குறிப்பு 
அகராதி, திருவாடுதுறை ஆதீனத்தார்‌ வெளி- 
பிட்ட திருக்குறள்‌ உரை வளத்தின்‌ இறுதியில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கும்‌ சொல்‌ அகராதி, தமிழ்மணி 
சாமி வேலாயுதம்‌ பிள்ளை அவர்கள்‌ வெளியிட்ட 
(1958) திருக்குறள்‌ சொல்லடைவு என்பன. இக்‌- 
நூலில்‌ சொற்களுக்கன்றி அருஞ்சொற்றொடர்‌- 
களுக்கும்‌ பொருள்‌. தரப்பட்டுள்ளன. இடை- 
யிடையே பரிமேலழகரல்லாத பிற உரை ஆகிரி- 
யர்களின்‌ உரைப்பகுதிகளும்‌ எடுத்துக்‌ காட்டப்‌- 
பட்டுள்ளன. ர்‌ 


ந. ௫. ௧. 


திருக்குறள்‌ அகராதி 


௮ 

அ. அந்த 995, 247, 854, 850, 855, 870, 411, 
498, 420, 475, 489, 041, 045, 071, 077, 
695, 848, 950, 907, 1091, 1187, 

அக்காமை - சுருங்காமை 178, 

அஃகி - சுருங்கி, நுண்ணிதாய்‌ 175. 

அஃகி அகன்ற - நுணுகி ஆராய்ந்து பெற்ற விரிந்த, 
துனித்து அகன்ற 175, 

அஃதிலார்‌ - அதனை இல்லாதவர்‌ 572, 

அஃது - ௮து; அது என்னும்‌ கிலைமொழிக்கு முன்‌. 
னால்‌ உயிரெழுத்தில்‌ தொடங்கும்‌ சொல்வரும்‌- 
பேரது அது என்பது (பெரும்பாலும்‌) அஃது 
என்றாகும்‌; 88, 49, 76 ,80, 192, 169, 170, 
220, 226, 226, 242, 209, 309, 368, 414, 497, 
459, 476, 556, 579, 575, 591, 600, 621, 945, 
971, 1001, 1014, 1099, 1098, 1166, 1279, 
1808, 

அகடு - வயிறு 986, 

அகத்தது - மனத்திலிருப்பதை 709, 

அகத்தார்‌ நிலைக்கு - உள்ளே நிற்பவரின்‌ போர்‌ 
நிலைக்கு 745. 

அதத்தான்‌ - மனத்தில்‌, மனத்துடன்‌ ஆகிய 98, 

1 


2 ௮ 

அகத்து - மனத்து 78; இடத்து, இடையில்‌ 
694, 717, 725, 727, 814, 874, 1080, 1. 
1168, 1180, 1805, 1828. 

அகத்து உறுப்பு - உள்‌ உறுப்பாகிய 79. 

அகத்த - உள்ளே 271. 

அகப்பட்டி - மனங்கட்டுப்பாடில்லாதவர்‌ 1074, - 

அகம்‌ - மனம்‌ 78, 277, 208, 786, 880, 1: 
1898; இடம்‌ 101, 547, 1055. 

அகம்நக - மனம்‌ மலர 786. 

அகரம்‌ - ௮ என்னும்‌ எழுத்து 1. 

அகலம்‌ - (புறத்தோர்க்கு அகழல்‌ ஆகா 
அகலம்‌ 748. 

அகலாக்கடை - அதிகப்படாமல்‌ இருப்பின்‌ 478. 

அகலாத - பிரியாத, பிரியாததற்கு (முன்‌) 1226. 

அகலாது - (மிக) நீங்குதல்‌ செய்யாது 691, 

அகல்‌ - அகன்று, விரிந்த, பெரிய 245, 

அகழ்வார்‌ - தோண்டுவார்‌ 151. 

அறல்‌ - நிங்ஞூதல்‌ 1896, 

அகற்றும்‌ - விசாலப்படுத்தும்‌ 879. 

அகள்‌ - அகம்‌, மனம்‌ 84,989, 

அகன்ற - விரிந்த 175. 

அகன்ரரும்‌ - பெரியவராயிலரும்‌ 170. 

அங்கணத்துள்‌ - (தாய்மையற்ற) முற்றத்தில்‌ 720. 

அங்கணம்‌ - முற்றம்‌; இது ஆரியச்‌ சொல்‌ எனக்‌ 
கருதப்படும்‌: உண்மையில்‌ இது தமிழ்ச்‌ 
'சொல்லே.' இதற்கு வீட்டிற்கு. வெளியே 
உள்ள இடம்‌ (அகம்‌-கண்‌-[-அம்‌) என்பது 
பொருள்‌. : - உட 





தவர்‌ 8 
ட்‌ ம்‌ - உருப்பு [அ.தி. 64] இது வடசொல்‌ எனக்‌ 
கொள்ளப்படும்‌. இதனை ௮-என்னும்‌ சுட்டு 
அடியாகப்‌ பிறந்து கூறுபாடு என்னும்‌ 
... பொருள்‌ தருவதொரு தமிழ்ச்சொல்‌ எனவும்‌ 
-  கடறலாம்‌. ்‌ 
வாமை - தளராமை; தள ராதொழிக ; 
உ மெய்மிற்று வியங்கோள்‌ (நுண்‌) 611. 
ு - அசைந்தாடும்‌, துவளும்‌, அசையும்‌ 1098. 
8இ - சோம்பி 1040. இ 
“௪. இயற்ரு - அசையும்‌ இயல்புடையவளுக்கு ; 
1 அசை இயல்‌ வினைத்தொகை (நுண்‌). 
॥சைவிள்மை - முயற்சி 871. 
அசைவு - தளர்வு, சோம்புதல்‌ 594. 
அச்சம்‌ - பயம்‌, நடுக்கம்‌ 146, 501, 534, 1075. 
அச்சாணி - கடை ஆணி, அச்சின்‌ புறத்தே செருகும்‌ 
ஆணி 667. 
அச்சு - வண்டி அ௮ச்௯ 475, 067. 
அஞர்‌ - துன்பம்‌ 1086, 1179, 
அஞ்சப்படும்‌ - அஞ்சப்படுகல்‌ வேண்டும்‌ 202: 
அஞ்சல்‌ வேண்டும்‌ 824, 
அஞ்சல்‌ - பயப்படுதல்‌ 488; பயப்படுதலை 1149; 
பயப்படாதிரு 1154. 
அஞ்சல்‌ ஓம்பு - பயப்படு தலைத்‌ தவிர்‌ 1149. 
அஞ்சற்க - பயப்படாதொழிக, பயப்படவேண்டாம்‌ 





அஞ்சா - அடங்கா 500; பயப்படாத 795, 761, 
769) 776 


அஞ்சாதவர்‌ - அஞ்சாது செல்ல வல்லவர்‌ 798, 


க்‌ அஞ்சரது 


அஞ்சாது - பயப்படாது 585, 

அஞ்சாமை - துணிவு 888; அ௮ஞ்சாதொழிதல்‌ 428; 
துணிவு, உறுதிப்பாடு, திடபுத்தி 497, 

அஞ்சார்‌ . பயப்படார்கள்‌ 201. 

அஞ்சான்‌ - (சபைக்குப்‌) பயப்படாதவன்‌ (யாவன்‌) 
047; பயப்படாது 689, 

அஞ்சி - பயந்து 44, 895, 680, 780, 741, 868, 869, 
885. 





அஞ்௬ுக - அஞ்சவேண்டும்‌ 8829. 

அஞ்சுதும்‌ - அஞ்சுகின்றேன்‌ 1198, 

அஞ்சுபவர்‌ - அஞ்சுவார்‌ 404, 790, 906. 

அஞ்சும்‌ - அஞ்சுதற்கு ஏதுவாகிய 44; அஞ்சுவர்‌ 
451; பயப்படுகின்ற 787; அஞ்சி ஒழுகும்‌ 
904; அஞ்சுவான்‌ 905; அஞ்சுவர்‌ 1158; 
அஞ்சுகின்றது 1295, 

அஞ்சும்‌ அவன்‌ - அஞ்சுகின்‌.றவன்‌ 797. 

அஞ்சுவது - அஞ்சித்‌ தடுப்பது 866: பயப்பட 
வேண்டியது (பாவம்‌) 498, 

அஞ்சுவர்‌ - பயப்படுவர்‌ 201, 

அஞ்சுவார்‌ - பயப்படுவார்‌ 729. 

அஞ்சுவாள்‌ - பயப்படுகன்றவன்‌, (கோபத்துக்கு) 
அஞ்சுகின்‌ உவன்‌ 905. 

அடக்கமுடைமை . மனம்‌, மொழி, செயல்‌ என்ப- 
வற்றைத்‌ தீயவழியிற்‌ செல்லாமல்‌ அடக்கிக்‌ 
கொள்ளுதல்‌ [அதி. 18]. 

அடக்கம்‌ - மனம்‌ மொழி மெய்கசளைத்‌ தீய வழியிற்‌ 
செல்லவிடாது இருக்கும்‌ ஒழுக்கம்‌ 191, 199, 

அடக்கல்‌ - ஒடுக்கல்‌, செல்லவிடாது தடுத்தல்‌ 196, 


அடுங்கால்‌ ச்‌. 


அடஙிக - ஒடுங்க. 123. 

அடங்கல்‌ - அடங்குதல்‌, மனம்‌ புறத்துப்‌ பறவாது 
அறத்தின்கண்‌ கிற்றல்‌, தன்‌ வசமாதல்‌ 180. 

அடங்கா - அமைவில்லாத, அவற்றின்படி நடவாத,. 
அடங்கி ஒழுகாத 894. 

அடங்காமை - மனமொழி மெய்களை அடக்காமை 
197, : 

அடங்கியாள்‌ - அடங்கெயவனது 124, 

அடல்‌ - வருத்துதல்‌ 206 ; கெடுத்தல்‌ 348; தாக்கு- 
தல்‌, போர்‌ செய்தல்‌ 708) கெடுத்தல்‌, கொல்்‌- 

ஓதல்‌ 898, 

அடல்‌ பேண்டின்‌ - தன்னை அழித்துக்கொள்ள 
விரும்பினால்‌ 898. 

அடி - தாள்‌, பாதம்‌ 8, &, 10, 208, 544, 010, 
1120, 1279. 

அடி அளந்தாள்‌ - திருமால்‌ 610. 

அடி உறைதல்‌ - தாள்களில்‌ வக்து தங்குதல்‌ 208, 

அடிக்கு - பாதங்களுக்கு 1120, 

அடிமை - அடியவனாந்தன்மை, தொண்டு 608, 

அடு - வெல்லும்‌ 567; சமைத்த 1065; காய்ச்சப்‌- 
பட்ட 1090, 

அடுக்கி - மேலும்‌ மேலும்‌,மேன்‌ மேலாகி 625. 

அடுக்கிய - தொடர்ச்த; முன்னும்‌ மின்னுமாக 
வருகின்ற 525; பலவாக அடுக்கிய 954, 
1008. 

அடுக்கிய கோடி - பலகோடி. 954, 1005. 

அடூங்காலை - இறக்கும்போது ; : கடற்றுக்கொல்லும்‌- 
போது 799, ்‌ 

அடுங்கால்‌ - துன்பஞ்‌ செய்யும்போது 1166, 


6: அடுத்த 

அடுத்த - மடங்கு, மடங்கான 450, 817. 

அடுத்தது - (தன்னை) அடுத்த பொருள்களை 706. 

அடுத்திருந்து - தொடங்கியிருந்து 807. 

அிடுத்து- தொடர்ந்திருந்து 621; தொடங்கி 867: 
நெருங்கி 1030. 

அடுத்தூன்றும்‌ - பக்கத்திலே அடுத்து ஊன்றுகின்ற 
முட்டுக்கோல்‌ (போல) நெருங்கித்‌ தாங்கவல்ல 

030. 





அடுப்‌ - வெல்லுவர்‌ 498. 

அடூமுரண்‌ - வெல்லும்‌ வலி 567. 

அடும்‌ - கொல்லும்‌ 807; வெல்லும்‌ 495; கொல்‌- 
லும்‌ 500, 799. 

அடைக்கும்‌ - தடுக்கும்‌ 88, 71. 

ஆடக்‌ தாழ்‌ - அடைத்துதவைக்கும்‌ தாழ்ப்பாள்‌ 


அடையாலாம்‌ - சாராவாம்‌ 989. 
அட்டிய்‌ - வார்த்த 1098. 
அணங்கு - காம கோயால்‌ உயிர்‌ கொளும்‌ 
. தெய்வப்‌ பெண்‌ 918 ; தெய்வப்‌ பெண்‌ 1081, 
1809, 
அணங்குறுத்தல்‌ - துன்புறுத்தல்‌ 109. 
அணி - ஆபரணம்‌, அழகு 95; அழகு 115, 118; 
ஆபரணம்‌ 701; அழகு 788, 742; அழகு 
1014; ஆபரணம்‌ 1089; அழகு 1102; 
அழகு, மலர்ச்சி 1273. 
அணிதிழை - அழகிய ஆபரணமணிந்த பெண்‌; 
வினைத்‌ தொகை, அணிதலையுடைய என- 
வேற்றுமைத்‌ தொகையுமாம்‌, ௮ன்‌ மொழி- 
யாயினும்‌ ஆகு பெயராயினுமாகுக. 


அதி. ப 3. 

அணிகலம்‌ - அழகு 578. 

அணி நிழற்காடு- அழகிய நிழலுடைய காடு; 
செறிந்த காடு 748. ன்‌ 

அணியுமாம்‌ - புனையும்‌, அலங்கரிக்கும்‌, பிறரின்‌ 
தமக்கொரு மிஞுதியை ஏற்படுத்திக்கொள்ளும்‌ 
978. 

அணுகாது - (மிகக்‌) கட்டாது, நெருங்காமல்‌ 091. 

அண்ணுத்தல்‌ - வாயைத்‌ திறத்தல்‌ ; புறப்படவிடுதல்‌ 
(மண) 955. 

அதர்‌ - வழி 594. 

அதற்கு - அக்‌ கல்விக்கு 891; அவ்வினை செய்தற்கு 
518; அவ்வுரிமைக்கு 808; உயிருக்கு 1124; 
ஊருதற்கு 1880. 

அதல்‌ - அது காரணமாக 808, 642, 1051. 

அதனிலும்‌ - அதிலும்‌ பார்க்க 152, 1158. 

அதனின்‌ - அதிலும்‌ பார்க்க 199, 802; ௮அப்‌- 

. பொருளால்‌; அதனளவு 841; அதனிலும்‌ 

பார்க்க 044, 1166. 

அதனை - அதை 995, 77, 152, 202, 495, 517, 681, 
859; 1141, 1145. 

அதறடு - அதனுடன்‌ 550. 





அதள்‌ - அவை தமக்கு 60; அதற்கு 888; 
அதனுடைய 490, 772, அதை. 1088; அத- 
னுடைய 1989. 


அதி - மிக 7686, ௮தி என்பது வட சொல்லென்‌ 
கருதப்படுகின்றது. இது தமிழ்‌ எனச்‌ 
கொள்ளினும்‌ இழுக்கரது. அதிகாலை என்னு- 
மிடத்து அதி என்பது அது என்றும்‌ சுட்டுப்‌ 
பெயரடியாகப்‌ பிறந்து மிக என்னும்‌ 


8 அதிர 

அவவை வைகையை ய யவவவவைய பளை ளைளைதைவவவைகைககைகக கைகளைக்‌ கவை கவளிலைகால வனிலை பைவணனவான்‌ க. 
பொருளுணர்த்தும்‌. இவையென்றது நணி- 
யவற்றை; : உவையென்றது அவற்றிற்‌ 
சேயவற்றை; அவையென்றது அவற்றிற்‌ 
சேயவற்றை; (பரி. 40 உரை) மிகச்சேய்மை- 
யிலுள்ளது அதி எனப்பட்டது- இப்‌ பொரு- 
ளிலிருந்து அதி என்பதற்கு மிகுதி என்னும்‌ 
பொருள்‌ .வருதல்சாலும்‌, வட மொழி 
தொடர்பான அடி. வேறு வகையின தாகும்‌. 

அதிர - நடுங்கும்படி. 429, 

அது - அஃறிணை ஒருமைச்‌ சுட்டுப்‌ பெயர்‌ 86, 45, 
ர4, 165, 281, 957, 276, 889, 885, 884, 
962, 964, 459, 477, 588, 580, 570, 596, 
901, 948, 985, 996, 1144, 1166, 1284, 
1802, 1807. 

அதூஉம்‌ - அதும்‌; அது என்னும்‌ முற்றுகரத்தின்‌ 
மேல்‌ இழிவு சிறப்பும்மையின்‌ உயிரேறி உம்‌ 
என நின்று பின்‌ செய்யுள்‌ இசை நிறைக்க 
அளபெடுத்து ௮அதூஉம்‌ என நகின்றது- (இரா. 
உரை) 950, 540. 


அத்தால்‌ - அதனால்‌ 524. 

அத்து . சாரியை 18, 81.......... 

அந்தணர்‌ - அழகிய தண்ணளியை உடையவர்‌ ; 
உயிர்களிடத்துக்‌ கருணையுடையவர்‌ 80; 
துறவோர்‌ 545, 

அந்தணன்‌ - கடவுள்‌ 8. 

இந்நிலை - அது நிற்குமளவில்‌ 489. 

அந்‌ நிலையே - அது செய்யாது; முன்னை நிலை- 
யிலேயே நின்று 967. 

அப்பால்‌ - அப்பகுதி 950. 


அமர்ந்து 9 


அப்பால்‌ நாற்கூற்று- கரன்‌ கு பகுதிகளையுடைய 
நான்கு திறத்தது. அதாவது உற்றான்‌ முதலிய 
ஈரன்கும்‌ தனித்தனி நான்கு பஞுதிகளாகும்‌- 
(பரிமே) ; கோயுற்றான்‌...முதலிய கான்கு 
கூற்றது மருந்து (மண) 950. 

அப்பொருளை - அவ்விரகசியத்தை 695. 

அமரகத்து - போர்க்களத்தே 1027. 

அமரர்‌ - தேவார 121; [இது வட சொல்லெனக்‌ 
கருதப்படும்‌. தமிழ்ச்‌ சொல்லெனக்‌ கூறு- 
வார்‌. இனிது அமர்ந்திருப்பவர்‌ எனப்‌ 
பொருள்‌ கூறுவர்‌. இச்‌ சொல்‌ வானத்தில்‌ 
இருப்பவர்‌ என்னும்‌ பொருளில்‌ ௮ அமரர்‌ 
என கின்று பின்‌ அமரர்‌ என்ருயிற்றென்று 
கொள்ளல்‌ மிக எற்றதாகின்றது. ௮, இ, உ 
என்னும்‌ சுட்டுகளிலிருந்து தமிழிலுள்ள 
சொற்களிற்‌ பெரும்பாலன தோன்றியுள்ளன 
என்பது தமிழ்‌ மொழி அஆரரய்ச்சியாளர்‌ 
கருத்தாகும்‌]. 

அம்ரரமை - (முன்‌ சுற்றமாக) இராமை 529, 

அமர்‌ - போர்‌ 9814; அமர்செய்கன்ற 1088; 
அமரைச்‌ செய்யும்‌ 1125. 

அமர்க்கண்‌ - போர்‌ செய்கின்ற கண்கள்‌ ; அமர்த்தல்‌- 
போர்‌ செய்தல்‌ 1088, 

அமர்த்தன - மாறுபட்டிருந்தன. அமர்த்தல்‌ மாநு- 
படுதல்‌; குணங்கட்கும்‌ பேதைமைக்கும்‌ 
எலாது கொடியவாயிருந்தன வென்பதாம்‌ 
1084. 

அமர்ந்த - பொருந்திய 75. 


அமர்ந்து - மகிழ்ந்து 84; மலர்ந்து, , விரும்புதலை ; 
விரும்பி 92, 98, 





10 அமிழ்தும்‌ 


அமிழ்தும்‌ - சாவா மருந்து; இது அம்ருத என்னும்‌ 
வட சொல்லின்‌ வேறுபாடெனப்‌ படுகிறது. 
[இதணத்‌ தமிழ்ச்‌ சொல்‌ எனக்‌ கூறுவரர்‌ 
இதற்கு இன்பத்தில்‌ ஆழ்த்துவது என்னும்‌ 
பொருள்‌ கடறுவார்‌. இச்சொல் ழகர உச்சரிப்‌- 
புடைமையால்‌ பழந்தமிழ்ச்‌ சொல்‌ ஆகலாம்‌. 
நரவரய்‌, நேவியாகவும்‌, கல்‌, கல்குலஸ்‌ 
ஆகவும்‌ ஆங்கிலம்‌, இலத்தின்‌ முதலிய 
மொழிகளில்‌ வழங்குதலை ஒப்ப அமிழ்தமே 
வட மொழியில்‌ அம்ருதமரயிருந்தலும்‌ 
கூடும்‌.] 

அமிழ்தினும்‌ - அமிழ்தத்தினும்‌ பார்க்க; உம்மை 
உயர்வு சிறப்பு 64. 

எ அமிழ்தத்தைவிட 64; அமிழ்தினால்‌ 


அமிழ்து - அமிர்தம்‌, தேவருணவு 64, 720, 1106. 

அமை - சூங்கில்‌ 906. 

அமைகலா - செய்ய மாட்டாத; செய்ய மாட்டாது 
219. 

அமைச்சு - மந்திரிமாரின்‌ கணம்‌ செயல்‌ முதலியன 
[அதி. 64] 881; மந்திரிமார்‌ 681, 689, 685, 
634 [அமைச்சர்‌ என்னும்‌ சொல்‌ ஆமரத்தியர்‌ 
என்பதிலிருந்து பிறந்ததெனச்‌ சிலர்‌ கூறுவர்‌. 
அமைவு என்பதிலிருந்து அமைச்சர்‌ தோன்ற 
வில்லை. ஆமாத்தியரிலிருந்து தேரன்றிய 
தெனக்‌ கூறுதல்‌ மிகமிகப்‌ பொருத்த மற்ற- 
தாகும்‌]. 

அமைதல்‌ - பொருந்துதல்‌ (ஈட்புக்‌ கொள்ளுதல்‌) 
822 ; (அளவுக்கு, அமைதல்‌ ; சேருதல்‌, 1809. 

அமைந்த - அடக்கமான 685; பெரிய 900, 


அமைவு 11 


அமைந்தக்‌ கண்ணும்‌ - வாய்த்த விடத்தும்‌ 606. 

அமைந்தற்று - வேண்டுமளவிற்றுதல்‌ போல 1808. 

அமைந்தார்‌ - (கணவனாக) அமைந்தவரது, கரதல- 
ர்து 1155, 

ம -] அமைந்தது இல்லை, அமையவில்லை 





அமைந்து - (சதன்மைகளால்‌) நிறைந்தது 118; 
பொருந்தி (சமாதானப்‌ பட்டு) 47/4 ;.நிறைந்து 
761. 

அமையல - இருக்க முடியவில்லை, திருப்தியடைய 
வில்லை 1288. 

அமையா -வாழ முடியாத, இல்லாமல்‌ முடியாத 901. 

அமையாக்கடை - ஏற்றுக்‌ கொள்ளாக விடத்து, 

.. உடன்படாத விடத்து 803. 

அமையாத -முடியாத 682; பொருத்த மில்லாத 895 

அமையாது - நடவாது, முடியாது 80, 

அமையார்‌ - (அமை-[-ஆர்‌) மூங்கில்‌ போன்ற 906. 

அமையும்‌ - உண்டாகும்‌ 298; (துன்பத்தை நீக்கு- 
வதற்குப்‌) போதுமானது 708; ஏற்புடைத்து 
1195. 


அமைவர்‌ - பழகுவர்‌, மேவுவர்‌ 580. 

அமைவில்‌ - பொறுக்கின்்‌.றில 1178. 

அமைவிலள்‌ - பொருத்தம்‌ இலன்‌ 865, 

, அமைளிலாத - பொருத்த மில்லாத 740, 

அமைவு - பொருந்துதல்‌, மேவுதல்‌ ; ** வேத்தமைவு. 
எனவே முடிகள்‌ அவன்‌ மாட்டு அன்புடைய 
ராரதலும்‌ அவன்றான்‌ இவர்‌ மாட்டு அன்புடை- 
யராதலும்‌ அடங்கின '” 740; மிகுதி, 745; 
அமைதல்‌ 1178. 


19 அமைவு இ£ள்‌ 





அமைவு இலன்‌ - பிறரோடு பொருத்தம்‌ இலன்‌ 868. 

௮ம்‌ - அழகிய 1107. 

அம்பினில்‌ - அம்பினும்‌, அம்பை வைத்திருப்பதை 
விட 778, 

அயர்கம்‌ - உண்பேமாக, செய்வோம்‌ 1908. 

அரங்கு - சூதாடு கோடுகள்‌ ; சதுரங்கக்‌ கோடுகள்‌ 
401 [இதன வடசொல்லாகக்‌ கொள்வாரு- 
முளர்‌. அரங்கு என்பது அறு என்னும்‌ 
அஉயாகப்‌ பிறந்ததெனலாம்‌. அப்படியாயின்‌ 
கோடு அறுத்தல்‌ வகுத்தல்‌ என்னும்‌ பொருள 
தாகும்‌. [அரம்‌, அராவுதல்‌ முதலிய சொந்‌- 
களை நோக்காக.] 

அரசர்‌ - வேந்தர்‌ 381 [இது ராஜா என்னும்‌ வட 
சொல்லின்‌ திரிபு எனக்‌ கொள்வாருமுூளர்‌, 
ஐசோப்பிய ஆரிய மொழிகளில்‌ இச்சொல்‌ 
காணப்படரமையால்‌ அரசு என்னும்‌ தமிழ்ச்‌ 
சொல்லே வடமொழியில்‌ ராஜா என வழக்‌- 
ரூம்‌ எனக்கருதப்படும்‌. அரணுடையவன்‌ 
அரசன்‌.] 

அரசு - அரசன்‌; அரசனது தன்மை 884, 885, 554. 

அரண்‌ - கோட்டை ; கோட்டை மதில்‌ 881, 48], 
492 ; காவல்‌, பாதுகாப்பு 584) கோட்டை 
741, 750. 

அரம்‌ - அராவும்‌ கருவி. 567, 888, 097. 

அரம்‌ பொருத - அரத்தால்‌ தேய்க்கப்பட்ட 888, 

அரிது- ஆகாது, முடியாது 7, 8, 99, 101; இல்லை 
177, 227, 235, 948; உண்டாகாது, அருமை 
யுடையது 877, 419, 409 ; இல்லை 606, 647, 
698, 162, 825, 848, 686, 1049, 1159, 1155, 
1156, 1160, 1180, 1976, 


அரும்றை 18 

அரிது ஆற்றி - பிரிவுக்கு உடன்பட்டு 1160. 

அரிதே - அரியது 218, 448, 508, 

அரிந்தற்று - அறுத்தாற்‌ போலும்‌ 1804. 

அரிய - அரியவை, எளிதில்‌ இயலாதவை 26, 489 ; 
அரிய நூல்களை (அரசர்க்முரிய போர்‌ நூல்‌ 
பொருள்‌ நூல்‌ ஆட்சி நால்‌ முதலியன) 508; 
அரியவை 887, 064, 781. 

அரியது - அரிய காலம்‌ 489; அருமையுடையது 
747, 


அரியர்‌ - சிலர்‌, பெறுதற்கு அரியர்‌ 788; (நாம்‌ 
காமம்‌ மீதார்தற்கு) அரியர்‌ 1188. 

அரியவற்றுள்‌ - அரிய பேறுகள்‌ எல்லாவற்றுள்ளும்‌ 

அரியவை - பொறுத்தற்கரியன 098. 

அரிலை - பெண்‌ 1107. 

௮௬ - அரிய, அரியதான 488, 681, 047. 

அருங்கேகடள்‌ - அரிதாகிய கேட்டை உடையவண்‌ 
(கேடிலன்‌) 810. 

அருங்கேடு - அழிவில்லாமை 788, 

அருஞ்செலவ்வி - (கன்னைக்காண வருகின்‌ றவருக்குச்‌) 
சமயமின்மை 505, 

அருட்‌ செல்வம்‌ - அருளால்‌ வருஞ்செல்வம்‌, ௮௬- 

ட ஞடைமையாகிய செல்வம்‌, 241. 

அருட்டெபாருள்‌ - அருளாகிய பொருள்‌ 914, 
"அருந்தியது - உண்டது 949, 
அரப்பு" கிளைத்தல்‌ ; அரும்பிவளர்தல்‌ ; அரும்பு 
2, ்‌ 


அ௫மறை - அரிய இரகசியங்களை 847. 


14 அருவம்‌ 





அருமை - முடியாமை, கடுமை 611; பொறிகள்‌ 
இருப்பகால்‌ கடத்தற்கு அருமை 748; 
அடைதற்கு அருமை 1149, 

அருமை உடைய - (பிறர்‌ செய்தற்கு) அருமை- 
யுடைய 975. 

அரும்‌ - அறிதற்கரிய 198; பெறமுடியாத 402; 
இன்மை 798. 

அரும்பயன்‌ - அருமைதரும்‌ |(௪ன்மை தரும்‌) காரி- 
யங்களை 198, 

அரும்பி- உண்டாக்கி 1928; முகிழ்ந்து, மொட்டாகி 
1297. 

அருவினை - முடித்தத்கருமையுடைய செயல்‌ 488, 
631. 


அருளல்லத। - பாவம்‌ 254. 

அருளற்றுர்‌ - அருளில்லாதவர்‌ 248. 

அருளாட்சி - அருளாற்‌ பயன்‌ கொள்ளுதல்‌ 949. 
அருளாதான்‌ - அருளில்லாகவன்‌, இரங்காதவன்‌ 249. 
தர்‌ - கருணையுடைய செயல்களிற்‌ பழகுக 


அருளின்மை - கருணையின்மை 1809, 

அருளென்னும்‌ - அருளாகிய 757. 

அருளொடும்‌ - அருளுடைமையோடும்‌; குடிகளிடத்‌- 
துச்‌ செய்யும்‌ அருளோடும்‌ 755. 

அருள்‌ - அருளொழுக்கத்தை ; துறவு 176 ; கருணை, 
அருளுடைமை (அருளுடைமையான து ்‌ 
யாதானும்‌ ஒரு உயிர்‌ இடர்ப்படுமிடத்து தன்‌- 
னுயிர்‌ வருக்தினாற்போல்‌ வருந்தும்‌ நீர்மை, 
-இளம்பூரணர்‌) 241, 249, 951, 955, 954, 
265, 086. 


அல்ல்தற்கண்‌ 15 


அருள்‌ ஆள்வாற்ரு - கருணையுடையவஞாயிருப்ப- 
வனுக்கு 244, 

அருள்‌ பொருள்‌ ஆயும்‌ - அருளைப்‌ பொருளாக .இரர- 
யும்‌; அருளோடு கூடிய பொருளை ஆராய்ந்து 
செய்யும்‌ 914. 

அரா - அசை நிலை, ஈற்றசை 1158. 1256. 

அல்கு - நெற்கதிர்‌, நெல்‌ 1084. 

அலகை - பேய்‌ 850, ்‌ 

அலந்தாரை - துன்பமடை ந்திருப்பவமை 1808. 


அலரறிவுறுத்தல்‌ - களவொழுக்கத்தை அறிந்த மிதர்‌ 
காற்றுதல்‌ தனக்கு நன்மையுடைத்தாதலைத்‌ 
தலைவன்‌ தோழிக்குத்‌ தெரிவித்தல்‌ (அதி. 115). 


அலர்‌ - பலர்‌ அறிதல்‌ 1141, 1142. 1146, 1149, 
1896, 1801. 


அலர்‌ ஏழ - பிறரறிந்து தூற்றுதல்‌ எமுதலால்‌ 1141. 





அலர்‌ நாண - அலர்‌ தூற்றுவதற்கு நாண 1149, 

அலை - அலைத்தற்றொழில்‌, வருந்துதல்‌ 551. 

அலைக்கும்‌ - தொந்தரவு கொடுக்கும்‌ 785. 

அல்‌ - அல்லாததாகிய 801; ஆகா 1899; அல்லாத 
1800. 


அல்ல - ஒழிந்த 01; ஆகா 95; இல்லை 115; ஈடு- 
வல்லாதவற்றை 116; பாவங்கள்‌ 150; அல்‌- 
லாதன 157, 178; பாவம்‌ 181; அல்லாத 
989; இல்லை 979 ; அன்றி 397 ; அல்லாத 
951, 870; இல்லை 400; அல்லாதவற்றை 
406, 700, 944, 908; இல்லை 1019, 


அல்லதற்கண்‌ - துன்பத்தில்‌ 798, 


16 அல்ல்து 

அல்றது - அல்லாதது 108; இல்லது 981, 254; 
அல்லாமல்‌ 491, 570, 751; குற்றமுள்ளது 
(செய்யக்‌ கருதின்‌) 795; அல்லாமல்‌ 951; 
செய்வதல்லது 10980; அல்லாமல்‌ 1181, 
1129, 1108. 

அல்லம்‌ - அல்லாதவராவோம்‌ 1209, 

அல்லர்‌ - அவரில்லை 148, 880, 926, 972; அல்லரர- 
தல்‌ 1800. 

அல்லல்‌ - துன்பம்‌, 945, 879, 460, 555, 626, 787, 
0936, 988, 1100, 1801, 1808. 

அல்லவரை : அல்லாதவரை 751. 

அல்லவற்றை - இல்லாதவற்றை 851. 

அல்லலை - பரவங்கள்‌ 96, 164, 182, 940; தவமல்‌ 
லாதவை 974 ; அருளல்லாதவை 984; அலைத்‌ 
தற்றொழில்‌ 551 ; பிறவற்றை 1286. 

அல்ஐற்‌ கண்‌ - துன்பம்‌ வந்தவிடத்து 798. 

அல்லனேல்‌ - அல்லாதவனாயின்‌ 886. 

அல்லாதவர்க்கு - இல்லாதவருக்கு 1077. 

அல்லார்‌ - அல்லாதரா 966, 419, 720, 892, 978. 

அல்லார்க்கு - அல்லாதவருக்கு 726, 918, 999. 

அல்லால்‌ - அல்லது, அல்லாமல்‌, 7, 8, 16, 985, 
935, 877, 406, 497, 515, 705, 1095, 11835. 

அல்லாவார்‌ - வருந்தார்‌ 699. 

அல்லீடம்‌ - பலியாத இடம்‌ 801. 

அல்‌ - (ரீ அப்படி) இல்லை 1991. 

அல்வழி - ஆகாதபோது 1299, 1800. 

அலம்‌ - வீண்‌ 262, கேடு; பயனில்லாதன 909, 266. 

அலரவர்‌ - அவரவருக்குள்ள 469. 


அவள்‌. 17: 

அவரின்‌ - அவரிலும்‌ பார்க்க 1074. 

அவர்‌ - மக்கள்‌ 68, 65; ஒருவர்‌ 109 ; இன்னா செக்‌ 
தார்‌ 814; துறவாதவர்‌ 848; கல்லாதவர்‌ 
410; கேள்வியுடையவர்‌ 417; உடையவர்‌ 
447; அவரவர்‌ 409; ஆற்றூர்‌ 506; அவர்‌ 
058; உடையார்‌ 119, 78], 807, 977, 1016; 
ஈபவர்‌ 1051; கயவர்‌ 1071; காதலர்‌ 1159, 
1155. 1150, 1189, 1188, 1184, 1188, 
1204, 1255, 19880, 1249, 1944, 1249, 
1261, 1292, 1997, 1198, 1891, 

அலர்க்‌ கண்ட - அவரைக்‌ கண்ட 1177. 

அவர்க்‌ கானுது - அவரைக்‌ காணாது 1178, 

அவர்க்‌ காதல்‌ - (கம்மை நினையாது) அவர்க்கரப்‌ 
நிற்றல்‌; அவர்‌ கருதியதற்குண உடம்படல்‌ 
1291, 

அலர்‌ பழி - இரக்கப்பட்டவர்க்முப்பழி யல்லது 

051. 


அவர்‌ பொருள்‌ - அவர்ககப்‌ பெறுதலாகிய செல்வம்‌ 
08. 


அவர்‌ வயின்‌ விதும்பல்‌ - பிரிந்திருந்த கணவன்‌ மனை- 
வியர்‌ தம்முள்‌ ஒருவரை ஒருவர்‌ காணுதற்கு 
விரைதல்‌. [அதி. 127] 

அவலம்‌ - கவலை - 1079. 

அவள்‌ - அப்பெண்‌ - 1098, 1118, 1979, 

அவற்றின்‌ - பகை இரண்டனுள்‌ 875. 

அவற்றுள்‌ - செல்வங்களுள்‌ 61; அவைகளுள்‌ 504. 

அவனின்‌ - அவன்‌ போல 696. 

அவன்‌ - 684, 720, 


18 அவா 

ட அணை வ்க கம்‌ கல வைத க த்தவொலுத்கை அிக்கி்லைள்கைல்‌ 

அவா - ஆசை 95, 961, 968, 905, 806, 808, 369, 
970, 513; விரும்பப்படும்‌ பொருள்‌ 1075; 
ஆசை 1810. 

அவாம்‌ - விரும்பிச்‌ செய்யும்‌ 215 ; விரும்பும்‌ 681. 

அவாய்‌ - அவாவி, விரும்பி 048. 

அவாவிள்மை - பொருள்மேல்‌ ஆசை இன்மை 513. 

அளி - நெய்‌ 959; தேவர்களை நினைத்து ஓமத்தில்‌ 
இடும்‌ நெய்‌ முதலியன 418 [அவித்துப்‌ படைப்‌ 
பது அவி எனப்படும்‌, அவி என்பதே வட 
மொழியில்‌ ஹவிஸ்‌ என வழங்கியிருக்கலாம்‌.] 

அவித்தாள்‌ - அறுத்தான்‌ 6; அடக்கியவனது 25. 

அவித்து - நீக்கி 095. 

அவியின்‌ - இறந்தால்‌ 480, 

அளிர்‌ - விளங்கும்‌ 1117. 

அவை - சபை 07; அரங்கு 882; அது என்பதன்‌ 
பன்மை 400, 058, 659: சபை 711, 717, 
798, 725, 727, 729 ; அப்பொருள்கள்‌ 1105. 

அவை அஞ்சாமை - சபையில்‌ எழுந்து பேசும்போது 
அஞ்சாதிருத்தல்‌. [அ.தி. 75] 

அவலை அவை ூபாலும- அவை அவை கிடைத்து 
இன்பஞ்‌ செய்வதுபோல்‌ இன்பம்‌ செய்யும்‌ 
போலும்‌ 1105. 

அவை அறிதல்‌.- அரசனை சூழ்ந்திருப்பவரின்‌ மன 
நிலையை அறிந்து பேசுதல்‌. [அதி. 72] 

அவை நீக்கி - அவற்றை நீக்கி 787, 

அலையத்து - சபையில்‌ 07. 

அல்‌ - அந்த 254. 

அவ்லது - அவ்வாறு 426, 


அழுக்கறுப்பாள்‌ 109 
அவ்வித்து - பொருமைப்பட்டு 107. 

அல்விய - அழுக்காற்று 164. 

அவ்வுலகம்‌ - வீட்டுலகம்‌ 947. 

அழ - வருக்தி 659. 

அழச்‌ சொல்லி - கண்டித்துச்‌ சொல்லி (விலக்கி) 795. 
அழப்போம்‌ - அழுது கவலைப்படும்படிபோம்‌ 059. 
அழல்‌ - நெருப்பு 1828. 

அழிக்கல்‌ - அழித்தல்‌, கெடுத்தல்‌ 481, 

அழிக்கும்‌ - கெடுக்கும்‌ 984. 

அழிதல்‌ - வருந்துதல்‌. [அ.தி. 118] 

அழித்து - (உணர்வைக்‌) கெடுத்து 959 ; (அப்பார்‌- 


வையை) மாற்றி 775; மறித்து, (அதற்கு) 
கறக 1014. 


அழிந்து - கெட்டு 498. 

அழிபசி - மிக்கபசி 226. 

அழிப்பது - கெடுப்பது 744. 

அழிய - அழியும்படி 908. 

அழிலதூஉம்‌ - அழிவதனையும்‌ 461. 

அழிவந்த - அழிவுவந்தவை 807. 

அழிவிலான்‌ - கலக்கமில்லாதவன்‌ 025. 

க னை - அழிவைத்‌ தருகின்ற தீயவழிகள்‌ 


அழிவின்று - (போரில்‌) கெடுதல்‌ இல்லை 764. 

அழிவு - கேடு 615, 764, 876. 

அழ்‌இ - அழித்துச்‌ சொல்லி 182. 

அழுக்கறுப்பாள்‌ - பொறாமை அடைவான்‌ 168, 160. 


90' அழுக்கற்று 





அழுக்கற்று - பொறுாமைகொண்டு 170. 

அழுக்காறு - அழுக்கு மனம்‌; பொறுமை 85, 195, 
161, 165, 167,106. : 

அழுக்காற்றிள்‌ - அழுக்காற்றினின்று 168; அழுக்‌- 
காரறு ஏதுவாக 164, 

அழுத - அழுதலாலுண்டான 555, 828. 

அழுதகண்ணீர்‌ - அழுதலாலுண்டான கண்ணீரும்‌ 
555, 628. 

அழுதாள்‌ - அழலாயினாள்‌, புலம்பினாள்‌. 1817, 1818. 

அழுந்தும்‌ - வருந்தும்‌ 824. 

அளக்கும்‌ - அளந்து அறியும்‌ 710. 

அளந்தாள்‌ - கடந்தான்‌ 610. க்க 

அளப்பது - அளந்தறிவது, அளப்பதற்ஞுக்‌  கருவி- 
யாக உள்ளது 790. ம்‌ 

அளவல்ல்‌ செய்து - அளவில்லாத தீச்செயல்களைச்‌ 
செய்து 254, 

அள்வளாலு - நெஞ்சு சலத்தல்‌ 525. 

அளவில்‌ - நேரத்தில்‌ 1187. 

அளவிறள்‌ - அளவுகடவரத 574. 

அளவிறந்து கெடும்‌ - எல்லையைக்‌ கடந்து கெடும்‌ 988. 

அளனின்றிப்படும்‌ - அளவில்லாமல்‌ உண்டாகும்‌ 947, 

அளவு - வரை 994; எல்லை 988; அளத்தல்‌ 987, 
987, 288, 2809: வலியின்‌ அளவு 474; 
பொருளின்‌ அளவு 477, 478, 479; அளவை 
நூல்‌ 725; காலம்‌ வரை 848; செரிக்கும்‌ 
அளவு 948; பசியளவு 947; கோயாளனின்‌ 
பருவம்‌, வேதனை வலிகளின்‌ அளவு 949, 

அளறு - நரகம்‌ 255, 885, 919, 


அறம்‌ 5] 


அளாளிய - அளைந்த 64, 

அளி - கருணை, முகமலார்து இன்சொல்‌ சொல்.லு- 
தல்‌ 890; அருள்‌ 557, 1192, 1909, 1922. 

அளிக்க - காக்க 887. 

அளிக்கும்‌ - செய்யும்‌ 1192, 1312. 

அளிக்கும்‌ ஆறு - செய்யும்‌ வகை 1821. 

அளித்து - அருளி 1154; அருளுடையதாயிருக்கது 
1168; ஈன்றாகின்றது, இரங்கத்தக்கது 1226. 

அளியர்‌ - இரங்கத்தக்கவர்‌, அன்பு மிகுந்தவர்‌ 1188. 

அ௭இ - கலந்து 91, 

அள்ளிக்கொள்வற்டற - அள்ளிக்கொள்ளும்‌ பொருள்‌- 
போலக்‌ குவிந்தது 1187. 

அற - நீங்க, ஒழிய 184, 208, 891; முற்றாக 405; 
நீங்க 717, 845. 

அற ஆழி - அறக்கடவுளாகிய 8. 

அறஞ்சாரா நல்குரவு - பொருளையும்‌ சிந்தித்து ஈல்‌- 
கூர்தல்‌ (மண) 1047. 

அறத்தாறு - அறத்தின்‌ பயன்‌ 87. 

அறத்தாற்றின்‌ - அறவழியில்‌ 46, 

அறத்திற்கும்‌ - (அதிற்‌ கூறப்பட்டுள்ள) அறத்திந்‌- 
கும்‌ 545. ்‌ 

அறத்திற்கே அன்பு சார்பு - அன்பு துணையாவது 
அறத்திற்கே என்று 70. 

அறத்தின்‌ - கல்வினையிலும்‌ பார்க்க 81, 89. 

அறம்‌ - தருமம்‌ 8; துறவறம்‌ 98; தருமம்‌ 81; 
தருமம்‌ 81, 92, 85, 86, 87, 96, 89, 40: 
தவம்‌ 76; அறக்கடவுள்‌ 77; தருமம்‌ 98, 96; 
அறக்கடவுள்‌ 180, 141; அறம்‌ என்னும்‌ 


99 அறம்‌ நாணத்தக்கது 


151; அறநூல்‌ ( அறமென்பது அறதாலை- 
யாதலின்‌ ஆகுபெயர்‌ ”) 188; தருமம்‌ 185; 
அற.நாலை 189; அறக்கடவுள்‌ 804; தருமம்‌ 
949, 288, 800, 207, 501, 1018, 1019. 1047. 

அறம்‌ நாணத்தக்கது - அறம்‌ அவனிடம்‌ இருக்க 
காணும்‌ 1018 

அறம்‌ நாக்கி - அறமென்று கருதி 189. 

அறல்‌ - சமித்தல்‌ 1826. 

அறவினை - அறச்செயல்‌ 88, 821, 909. 

அறவோர்‌ - துறவோர்‌ ; தண்ணனளியாகய அறத்தை- 
உடையோர்‌ 80. 


அறன்‌ - அறம்‌, நற்செயல்‌ 84, 40, 45, 48, 49, 149, 
147, 148, 150, 157, 163, 175, 179, 182, 
189. 906, 884, 44], 635, 644, 7ந4்‌, 


அறன்‌ அழீஇ- அறன்‌ என ஒன்று இல்லை என 
அழித்துச்‌ சொல்லி 182. 

அறன்‌ ஆக்கம்‌ - அறத்தையும்‌ செல்வத்தையும்‌ 168. 

அறன்‌ எனப்பட்டது - (இல்லறம்‌ இறவறம்‌ எனப்‌- 
பட்டவைகளுள்‌) அறமென்து கிறப்பித்துச்‌ 
செல்லப்பட்டது 49, 

அறன்‌ கடை - பாவம்‌ 142, 

அறள்‌ சொல்லும்‌ நஞ்சம்‌ - மிறனுடைய நன்மையை 
எடுத்துச்சொல்லும்‌ மனம்‌ 185, 

அரு - நீங்காத 559, 1905, 

அறி - அறிந்த 218. 

அறிக - அறிந்துகொள்க 116, 910. 

அறிகல்லாதலர்‌ - அறியமாட்டாதவர்‌ 427. 

அறிகிறார்‌ - அநியாதிருக்கின்றார்‌ 1189, 


அறியாலம்‌ 93 





அறிகொள்று - அறிந்தவர்‌ சொல்லைத்‌ தட்டி 098. 

அறிதல்‌ - (கான்‌ ஒற்றால்‌) அறிதல்‌ 582, 082. 

அறி$தாறும்‌ - (நூல்களை ஆராய்ந்து) அறியும்‌- 
தோறும்‌ 1110, 

அறிந்த - அறியவல்ல, அறிவினால்‌ அறியத்தக்க, 
அறிவுடைய 61; (பயன்படுத்த) அறிந்த 
791; அறிதலாலுண்டான 1148. 

அறிந்தக்‌ கடைத்தும்‌ - அறிந்தவிடத்தும்‌ 087. 

அறிந்தது - அறியப்பெற்றது 1826. 

அறிந்தவை - கேட்டறிந்த செயல்கள்‌ 587. 

அறிந்தார்‌ - பயின்றவர்‌ 288; ஆராய்தல்‌ வல்லார்‌ 
717. 


அறிந்தாள்‌ - அறிந்தவன்‌ 625. 

அறிந்து - (பிறரால்‌) அறியப்பட்டு 128 ; உணர்ந்து 
196, 164, 179, 484, 441, 469, 472, 477, 
488, 4959, 4094, 515, 685, 097, 044, 645, 
687. 696, 711, 79], 729, 790, 754, 767, 
798, 876, 945, 944, 946, 081, 1126, 1287, 
1812. 

அறிந்தேன்‌ - தெரிந்து கொண்டேன்‌ 1088. 

அறிய - பிறரறிய 590 அறிந்து ஈடக்கும்படி செய்ய 
195. 


அறியலஎம்‌ - அறியமாட்டோம்‌ 1958. 

அறியா - அறியாததாய்‌ 780; அறியாத 886; அறிய 
மாட்டாது 1116. 

அறியாது - அறிய மாட்டாது 1149, 

அறியாமை - அறியாமல்‌ 440; மறப்பு 925 ; முன்‌- 
னிருந்த அறியாமை 1110, 


94 அறியார்‌ 

அறியார்‌ - கண்டறியார்‌ 228; தெளியமாட்டார்‌ 76; 
987; அறியாதார்‌ 507; அறியாது 718; 
அறியமாட்டார்‌ 1141, 

அறியார்க்கு - அறிய மாட்டாத ஈண்பருக்கு 877. 

அறியார்‌ கொல்‌ - அறிய மாட்டார்களோ 298. 

அறியாள்‌ - அறிவதும்‌ செய்யாது 474; அறியான்‌ 
ஆயினும்‌ 088; அறிய வேண்டியவற்றை 
அறியான்‌ 805. 

அறியும்‌ - அனுபவிக்கப்படும்‌ 1101; அறிந்து 
கொள்ளும்‌ 1808. 

அறியன்‌ - (களித்து) அறியேன்‌ 998 ; அறியமாட்‌- 

டேன்‌ 988, 1085, 1195, 1207. 

அறிலது - கண்டறிவது, மதிப்பது 61; அறிவது 

ஒன்றனை 998 ; அறிந்து கொள்வது 1855. 

அறிலல்‌ - அறிவேன்‌ 1199, 

அறிவறிந்து - அறிய வேண்டியற்றை அறிந்து, அறி 

வினால்‌ அறிய வேண்டியவற்றை அறிந்து 

125, 618, 


அறிவன்‌ - மெய்யநிவினையுடையவன்‌, கடவுள்‌ 9. 
அறிவாம்‌ - அறிந்து செய்வேரம்‌ 86. 

அறிவாரிள்‌ - அறிகின்‌ றவரினும்‌ 1079. 

அறிவார்‌ - அறிந்தவர்‌ 427, 498, 995, 1058, 
அறிவாளள்‌ - அதிவினையுடையவன்‌ 915. 

அறிவாள்‌ - அறிகின்‌ றவன்‌ 214, 818, 677, 701. 
அறிவிப்ப - உணர்த்துவ 1985. 

அறிவிலா - அறிவில்லாத; நீதியை அறியாத 869, 
அறிவிலார்‌ - அறியார்‌, அறியாதார்‌ 140, 








றின்‌ 25 

அறிவிலான்‌ - புல்லறிவாளன்‌ 847, 

அறிவில்லார்‌ - அறிவில்லாத பிறர்‌ 1140. 

அறிவினவர்‌ - அறிவினையுடையவர்‌ 857, 941, 915, 
918. 


அறிவிஜர்‌ - அறிவினையுடையார்‌ 198, 

அறிவிஜர்க்கு - அறிவினையுடையவர்க்கு 429. 

அறிவிறன்‌ . (அறிந்த) அறிவினால்‌; அறிவுடைய- 
னாகிய அதனால்‌ (மணக்‌.) 815. 

அறிவினுள்‌ - ஆறிவுகளுள்‌ 808. 

அறிவு - அறிவுடைய 61; அறிவோடு கூடிய கல்வி- 
யறிவு 08; அடங்குதலே ஈமக்கு அறிவாவு 
தென்று 198; கல்வியறிவு. 174, 179; 
அறியுக்‌ தன்மை 814, 287, 981, 955, 858, 
878, 882, 896, 404, 491-427, 480, 447, 
ஆதம்‌, 507, 518, 092, 689, 084, 842, 847... 


அறிவு அரிந்து - அறிய வேண்டியவற்றை அறிந்து. 
அறிவு ஆண்மை-- அறிவினையுடையவரா யிருத்தல்‌ 
287. 


அறிவுடைமை - கல்வி கேள்வி அறிவோடு பகுத்தறி- 
வும்‌ உண்மை [அதி. 48] அறிவுடையவரர- 
யிருக்குற்‌ தன்மை. 
அறிவுடையார்‌ - அறிவுடையவர்‌ 468, 816; அறி- 
வுடையராகிய காதலர்‌ 1158, 
அறிவும்‌ - (இயற்கை செயற்கை) அறிவும்‌ 1092, 
அறிவ - (பேதைமை) அறிவு 878. ்‌ 
அறிள்‌ - (பயன்‌) இல்லாதபோது, (செல்வம்‌) 
அற்ற விடத்து 812, ட 
3 


20 அறு 

அறு - நீங்கிய 119, 852; ஆது 560; குறைந்த 1117, 

அறுக - இல்லாமற்‌ போவதாகிய 1177. 

அறுக்கல்‌ - அறுத்தலை 545, 

அறுக்கும்‌ - ஒழிக்கும்‌ 349. 

அறுதொழிலோர்‌ - ௮க்தணர்‌; அறத்தை வரை- 
யறுத்துக்‌ கூறுவேரர 500, 

அறுப்பார்‌ - கை விடுவார்‌ 798. 

அறுப்பான்‌ - கெடுப்பவன்‌ 846. 

அறுவாய்‌ - (கலை) குறைந்த இடம்‌ 1117. 

அறை-வீட்டு அறை 913; அடித்துச்‌ சாற்றும்‌ 1180, 

அறைந்தான்‌ - அடித்தவனது 807. 

அற்கா - சுருங்கா ; அல்கா என்பது அற்கா எனத்‌ 
திரிந்து நின்றது 323. 

அற்குப - நிலைபெறுவன 3895, 

அற்ற - ஒழிந்த 9849, 521, 649, 654, 699, 956, 

அற்ற கண்ணும்‌ - (செல்வம்‌ தொலைக்து) வறியஞாய 
வழியும்‌ 581, 

அற்றதலர்‌ - உலகப்‌ பற்றற்றவராகார்‌ 365. 

அற்றது - நீங்கியது 565 ; சமித்தது 949, 944. 

அற்றம்‌ - கூற்றம்‌, கேடு 421; முடிவு 484; நர்‌. 


வாணம்‌ 840 ; குற்றம்‌ 980; றையும்‌ 
கேரம்‌ 1180. வாக 


அற்றவர்‌ - உலகப்‌ பற்றற்நவர்‌ 965. 
அற்றாக - அவ்வாறாக 804. 
அற்றுரை - சுற்றமில்வாதவரை 506. 


அற்ரூர்‌ - நீங்கியவர்‌ 106 ; வறியவர்‌ 296 ; அழிக்த- 
வரே 248; நீங்கினார்‌ 503, 646. 





அளையர்‌ 27 


அற்றுர்க்கு - பொருள ற்றவர்க்கு 1007. 

அற்றால்‌ - போல்வது 780, 758, 888; சமித்தால்‌ 
943; போல்வது 1107, 1145, 1148, 

அற்றாள்‌ - நீங்கனெவன்‌ 850. 

அற்று - போலும்‌, 100, 208, 215, 216, 217, 949, 
275, 274, 882, 8896, 401, 409, 407, 415. 
452, 660, 718, 890, 918, 999, 089, 1000, 
1080, 1058, 1107, 1199, 1802, 1804, 
1806 : இழந்து 1961. 

அற்ற - அவ்வளவிற்று, அ௮த்தன்மையே 96]; 
போல்வது 716, 1988. 

அற்றம்‌ - இழந்தோம்‌ 88 ; துறந்தோம்‌ 275; வறிய 
மாயினோம்‌ 026, 

அளிச்சப்‌ பூ - அனிச்சத்தின்‌ பூ 1115. 

அளிச்சமம - அனிச்சம்‌ பூவே 1111, 

அனிச்சம்‌ - காகமல்லிகை 90, 1120. 

அனைத்தானும்‌ அவ்வளவாயினும்‌ 416, 

அனைத்திற்கு - அவ்வளவிற்கு 1129. 

அனைத்து - எல்லா 84; அளவிற்றாகும்‌; போலும்‌ 
(மண) 887; அத்தன்மையது 394; அளவுக்கு 
996; அவ்வளவு, ஒத்த 409; அவ்வளவு 
416; அத்தன்மையது 898; அவ்வளவின து 
1208 ; அவயவங்கள்‌ அசைத்தும்‌ 18920. 

ட்‌ அளவின; 595; போன்ற 092; அளவின 
905. 

அனையர்‌ - போன்றவர்‌, வேடமுூடையவர்‌ 977; 


ஒப்பர்‌ 810, 400; வேறுபாட்டையுடையர்‌ 


410; ஒப்பர்‌ 650, 964, 1073, 


98 அனையாரும்‌ 





அனையாரும்‌ - பெருமை பெற்ருரும்‌ 965. 

அனைவரையும்‌ - எல்லோரையும்‌ 584. 

அள்‌ : உடைய 9859, 800, 

அன்பகத்தில்லா உயிர்‌ வாழ்க்கை - மனத்தில்‌ அன்‌- 
பில்லா உயிரினது இல்லற வாழ்க்கை 78. 

அள்பிலது - அன்பில்லாத உயிரை 77. 

அள்பிலவர்க்கு - அன்பில்லாதவருக்கு 79. 

அள்பிலள்‌ - (சுற்தத்தின்மேல்‌) அன்பிலன்‌ 768, 

அன்பிலார்‌ - அன்பில்லாதவர்‌ 78. ர 

அள்பிற்ருழுண்டடா - அன்பிற்குமென்த உம்மை 
சிறப்புப்‌ பொருள்படவும்‌ உண்டோ என்ற 
ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொருள்படவம்‌ நின்‌- 
றன (இராமா.) 71. 

அள்பிள்‌ - அன்புடனே 8077; அ௮ன்புபற்றி 9. 

அள்பீளன்‌ - அன்பினின்றும்‌ தோன்றிய, அன்பினால்‌ 
ஈனப்பட்ட 757. 

அள்பு - (எல்லாரிடத்தும்‌ காட்டும்‌) அன்பு 49) 
(சுற்றத்தாரிடத்திற்‌ செய்யும்‌) அன்பு 74, 
தன்னொடு தொடர்புடையார மாட்டுத்‌ தோன்‌: 
றும்‌ உள்ள நெகிழ்ச்சி 76, 78, 79, 80, 518; 
081, 082, 807, 085, 1009, 

அள்புடைமை - (அரசனிடத்தில்‌ அன்புடையரர- 
பிருத்தல்‌ 681; யாவரிடத்தும்‌ ௮ன்புடையனா 
யிருத்தல்‌ 992, 

அள்புடையராதல்‌ - (அருளின்மேல்‌) ,அன்புடைய- 
ராதல்‌ (பரி) ; உயிர்கள்‌ மீது அன்புடைய- 
மதல்‌ (மணக்‌,) 285. 

அன்புடையார்‌ - அன்பை உடையவர்‌ 78... 


அன்ஜர்‌ 29 

அன்புற்றமர்ந்த வழக்கென்ப - அன்புடையார்‌ இல்‌- 
லத்தில்‌ ஒழுகியகன்‌ பயனென்று சொல்வர்‌ 
(பரி); முற்பிறப்பின்கண்‌ பிறாமேல்‌ அன்பு 
வைத்துச்‌ சென்ற எசர்கய்கித்‌ செரல்லுவர்‌ 
(மண) 75. 

அன்பொடும்‌ - (கடிகள்‌ தம்மாட்டுச்‌ செய்யும்‌) ௮ன்‌- 
பொடு 756. 


அள்போடியைந்த - அன்போடு பொருந்துதற்கு வந்த 
78. 

அன்மை - வேழுதல்‌ 162 ; அல்லாமை 172; இன்மை 
185. 


அன்றி - இல்லாது 487, 947. 
அன்று - பின்பு 86; இல்லை 85; அப்பொழுதே 
08; அல்லாத 879; அன்று (மிக்கது) 488. 


அன்றே - அப்பொழுதே 108, 118; அல்லவே. 
௦55. 


அள்ள - போண்ற 109; ஒத்த 296, 808, 905, 527, 
889, 1071, 1119, 1187, 1142, 1143, 1260, 
1267, 1994, 1805. 

அள்ள ஓப்பார்‌ - போன்று ஒத்திருப்பவர்‌ 1071. 

அள்ளது - போன்றது 565, 1082, 

அள்ளம்‌ - அன்னப்பறவை 1190, 

அள்ளர்‌ - போன்றவர்‌ 1076. 

அள்ளள்‌ - (வாழ்தலோடு) ஒப்பள்‌ 1194. 

அள்ஜர்‌ - போன்றவர்‌ 667, 814, 898, 969, 1001; 
போன்று ஒற்றுமையுடையவர்‌ 1828. 


30 அன்றள்‌ 


அன்ஜள்‌ - ர ரதன்‌ செலுத்த) வல்ல- 
வன்‌ 024, 


அன்னை - தாய்‌ 1147. 


ஆ 


ஆ - ஆக 82, 104, 119, 800, 429, 488, 448, 444, 
451, 507; பசு 560; ஆக 634: பசு 1066 ; 
ஆக 1168, 1189, 1950, 1912, 1315 

ஆக - (உடையன்‌) ஆக 98; உளவாயிருக்க 100; 
உண்டாக 117, 978, 4924, 484, 445, 000, 
951, 1127, 1198, 1147, 1949, 1249, 1808, 
1917. 

ஆகல்‌ - ஆக்குதல்‌, ஆதல்‌ 872. 

ஆகல்னழ்‌ - பொருளை உண்டாக்கும்‌ ஊழ்‌, ஆகூழ்‌ 
579. 


ஆகா - நில்லா 876; முடியாத 421; ஆகாமற்‌ 
போகும்‌ 450. 

ஆகாதது - ஆக நில்லாதது 1291. 

ஆகாதலவை - முடியாதவை 587. 

ஆகாதாகி - இல்லையாகி 198. 

ஆகாது - ஆக்கம்‌ இல்லை, உண்டாகாது 019, 

ஆகாவாம்‌ - நில்லாமற்பேரம்‌ 876. 

ஆகி - ஆய்‌ 51, 9817, 461; 580, 587, 785, 744, 
749, 1218, 1227, 1926, 

ஆகிய - ஆயிருப்பதன்‌ 270; உண்டாகிய 989; 


துட பரக! 929; ஆவதற்கு ஏதுவாகிய 
817 


ஆகிவிடும்‌ - தீதாய்விடும்‌ 128; முடியும்‌ 476. 


ஆங்கு 81 

ஆரு - க உண்டாகும்‌; ஆகுதற்கு ஏது- 
வாகிய 871. 

ஆரு ஆறு - (பொருள்‌) வரும்‌ வழி 478, 

ஆருளழ்‌ - பொருள்‌ வருதற்குக்‌ காரணமாயுள்ள 
ஊழ்‌ 871. 

ஆகுதல்‌ - ஆய்‌ வருதல்‌ 688, 895. 

ஆகுதிர்‌ - ஆகுவீர்‌ 1819. 

ஆகும்‌ - முடியும்‌ 188; ஆகவிருக்கும்‌ 188, 205, 
295; வரும்‌ 868; உண்டாஞம்‌ 828; ஆல்‌ 
இருக்கும்‌ 944, 508. 490, 452, 454, 456; 
உண்டாகும்‌ 459; ஆவன 590; உண்டாகும்‌ 


080 ; இயலும்‌ 1049, 1079, 1914. 

ஆகுல - ஆரவாரிக்கும்‌ 84, 

ஆருவது - ஆகுவது ஒரு பயன்‌ 815. 

ஆக்கத்தின்‌ - செல்வத்தின்‌ 657 

ஆக்கமும்‌ - செல்வமும்‌ 169 ; ஈன்மையும்‌ 042 

ஆக்கம்‌ - செல்வம்‌ ; மேல்மேல்‌ வளர்வது 81, 89, 
119, 118, 129, 1985, 169, 177, 183, 985, 
928, 457; முதல்‌ 408; உயர்வு 499; செல்‌, 


வம்‌ 599, 527, 544, '569, 595, 649, 051, 
755, 858, 659, 909. 


ஆக்கி - உண்டாக்கி, உளவாக்கி 19; முடித்து 
078. 


ஆக்கிக்கோடல்‌ - முடித்துக்கொள்க 078. 

ஆக்கும்‌ - வளர்க்கும்‌ 616. 

ஆங்கு - போல 15; அசை 48; பேரல 9497: ௮து- 
போல 959 ;. படியே, ன்‌ 205; அவ்‌- 


89 ஆங்கே 


வகையே 279; அங்கே (அயல்‌ அரசோடு) 
474; அதுபோல்‌ 584; அசை 584; படியே 
666; அசை, இடத்து எனினும்‌ ஆம்‌ 676; 
மேற்சொன்ன 740; போல 803) அசை 
1807; அப்படிப்பட்ட 1825. 

ஆங்கே - அப்பொழுதே, அவ்விடத்தே 16; அப்‌- 
பொழுதே 171, 179, 989, 885, 487, 566, 
788, 1215. 

ஆசற்றர்‌ - குற்றங்கள தரார்‌ 508. 

ஆசாரம்‌ - ஒழுக்கம்‌ [இது ஆரியச்‌ சொல்‌ எனக்‌ 
கருதப்படும்‌. ஒரு சொல்லுக்கு ஒரு பொரு- 
ளன்றி பல பொருள்கள்‌ தமிழில்‌ இருக்கு- 
மானால்‌ அதனை ஆரியக்‌ சொல்‌ எனச்‌- 
சடுதியில்‌ துணிதல்‌ கூடாதென்பர்‌ ஆசாய்ச்சி- 
யாளர்‌. ஆசாரம்‌ என்பதற்குத்‌ தமிழில்‌ பல 
பொருள்களுண்டு.] 1075. 

ஆர - குற்றம்‌ 508, 

ஆசை - பற்று 966, 

ஆடவர்‌ - ஆண்‌ மக்கள்‌ 1009, 

ஆடி - முழுகி 278; காயுருட்டி விலாயாடியது 
401. 


ஆட்சி - ஆளுதல்‌, பயன்கொள்ளுதல்‌ 959. 

ஆட்டு - ஆடுதல்‌ செய்கின்ற 889. 

ஆணி - கடை ஆணி 607, 1089, 

ஆண்டு - (௮க்நகை) யிடத்தே; 1098; அவ்‌- 
விடத்து 1279. 

ஆண்டும்‌ - அவ்விடத்தும்‌ (அவ்வுலகத்தும்‌) 808. 

ஆண்மை - வீரம்‌ 148; உடையராதல்‌ 987, 981, 
480, 609; வலிமை 668; ஆன தன்மை, 


ஆயிறும்‌ 96 





ஆளுற்‌ தன்மை 907; வீரம்‌, ஒன்றநற்கும்‌ 
தளராமல்‌ நிற்றல்‌ 1188. 

ஆஅதும்‌ - மேலாவோம்‌ 658. 

ஆத0ல - வடிவே 600, 
ம்‌ - ஆயிருத்தல்‌ 54, 95, 219; உயர்வடைதல்‌ 

மு அர்கம்‌ 285, 874, 419, 714, 1291, 

ஆதி - காரணம்‌ 543, 

ஆதி பகவள்‌ - கடவுள்‌ 1, 

ஆதியாய்‌ - காரணமாய்‌ 548, 

ஆபயன்‌ - பசுவாற்‌ கொள்ளும்‌ பயன்‌ ; அது தரும்‌ 
பால்‌ 500, 

ஆமை - 126. 

ஆம்‌ - ஆகும்‌ 98, 119, 1178, 17, 851, 875, 2761, 
979, 890, 414, 488, 440, 455, 488, 499, 
649, 644, 085, 686, 690, 785, 880, 858, 
989, 999; ஆம்‌ இரண்டும்‌. ௮சை 978; 
ஆகும்‌ 1002, 1298, 

ஆம்கால்‌ - இன்பங்ககளாக்‌ கொடுக்கும்போது 879. 

ஆய-உண்டாகிய 2; ஆன 19; ஆகியவற்றை 1286, 

ஆயதூ௨உம்‌ - நின்றதும்‌ 19, 

ஆயம்‌ - இலாபம்‌ 988; சூது 989, 

ஆயள்‌ - இடையன்‌ 1998. 

ஆயார்‌ - ஆகியவர்‌ 106, 

ஆயிடை - ஆகவே 1179, 

ஆயிரம்‌ - ஆயிரம்‌ வேள்வி 959, 

ஆயினும்‌ - ஆமிருந்தாலும்‌ 59, 197, 144, 955, 
40&, 409, 414, 458, 478, 599, 656, 889, 
900, 961, 1005, 1891, 188, -... 


௦4 ஆயின்‌ 

ஆயின்‌ - ஆனால்‌ 44, 45, 209, 566, 569, 1119, 
1156, 1216, 1806. 

ஆயும்‌ - ஆராயும்‌ 198; ஆராய்ந்து செய்யும்‌ 914, 

ஆய்‌ - உடையவனாய்‌ 440 ; சிறந்த; அழகய 1081; 
உடைய தாய்‌ 1216. 

ஆய்‌ இழை - தெரிந்தெடுத்த ஆபரணங்களை அ௮ணிக்‌- 
தவளே 1194. 

ஆய்‌ லா - ஆரரய்ந்தெடுத்த வளை அணிந்தவள்‌ 
911. 


ஆய்ந்தவர்‌ - ஒரு கரரியத்தை ஆராய்ந்து செய்‌- 
பவர்‌ 622, 

ஆய்ந்து - ஆசாய்ந்து 517, 792, 794. 

ஆய்ந்து ஆய்ந்து - பலவகையானும்‌ ஆராய்ந்து ; 
குற்றமாய்ந்து குணமும்‌ ஆய்ந்து 799, 

ஆர - உண்ண ; நிறைய 887; நிறைய 1205. 

ஆரா - கிரம்பா 870. 

ஆராய்ந்த - சொல்லின்‌ பயனை ஆராய்ந்து 688; 
பலரோடு பலகரலும்‌ ஆராயப்பட்ட 684. 

ஆராய்ந்து - ஆராய வேண்டுவன ஆராய்ந்தறிந்து 
580 ; ஆராய்ந்து (அவற்றுக்கு ஏற்ற சொற்‌- 
களைத்‌ தெரிந்து) 082; ஏற்றச்‌ சொல்லின்‌ 
திறத்தை ஆராய்ந்து 711, 

ஆராய்வது - பொருந்த ஆராய்வது 584, 

ஆராய்வாள்‌ - ஆராய்ந்து நீக்க வல்லவன்‌ 512. 

ஆரார்‌ - (நிறைய) உண்ணார்‌ ; நிரம்பரர்‌ 986. 

ஆரிருள்‌ - நரகம்‌ 181, 

ஆடப்‌ - பெறுதற்கரிய மக்களுயிர்‌, அரிய உயிர்‌ 


ஆழி 95 

ஆர்‌ - பலர்பால்‌ விஞுதி 48; அரிய 78; தாங்க 
முடியாத 191; நிறைந்த 1105 ; அரிய 1141 ; 
மிக்க 1179 ; பலர்பால்‌ விகுதி 1180. 

ஆர்க்கும்‌ - கட்டும்‌ 489, 

ஆர்வம்‌ - (பிறரிடத்து) விருப்பம்‌ 74. 

ஆர்வலர்‌ - அன்புடையவர்‌ 71. 

ஆல்‌ - 8-ம்‌ வேற்றுமை உருபு 11; ஓடு &7; அசை 
நிலை 91; கண்‌, போது 108; கொண்டு 199; 
அசை நிலை 910, 217; காரணமாக 980; 
அசை நிலைகள்‌ 250; காரணத்தால்‌ 965; 
கருவியாக 3288; ஏற்ப 894; காரணமாக 
208 ; கருவியாக 809; காரணமாக 9871; 
உடனே 887; ஆல்‌ இரண்டும்‌ அசை நிலை 
897; கருவியாக 418; காரணமாக 457: 
இலும்‌ 514: ஆலே நெ : கொண்டு 8587; 
காரணமாக 548; ஆலும்‌ 588; ஆல்‌ 782, 
757, 817, 897; அசைநிலை 840, 875, 92, 
966, 998; ஆல்‌ 1004; பொருட்டு 1017 

ஆவது - வளர்வது 988; வரக்‌ கடவது 427; 
உளதாகும்‌ பொருளும்‌ 461, 

ஆவது போல்‌ - வளர்வதுபோலத்‌ தோன்றி 988. 

ஆவதாஉம்‌ - பின்‌ வரக்கூடியதையும்‌ 401. 

ஆவர்‌ - செய்வர்‌; செய்வாரோ 1165; ஆகுவார்‌ 
(துன்பமுறுவார்‌) 1189; ஆக நிற்பார்‌ 1218. 

. ஆவன்‌ - (என்ன) ஆவேன்‌, உளனாவேன்‌ 1207. 

“ஆவாரை - ஆக ஒழுகுகின்‌ றவரை 1704, 

ஆவார்‌ - செய்வார்‌ 1999. 

ஆவிற்கு - பசு உண்பதற்கு, பசுவுக்கு 1066. 

ஆழி - ந 8; (கடலின்‌) கரை ; கடல்‌ (மண்‌) 

9. 





96 ஆழும்‌ 
ஆழும்‌ - அழுந்தும்‌ 919. 

ஆழ்‌ - புதையும்‌ புதையும்‌ தன்மையுள்ள 500. 

ஆளப்படும்‌ - வேலைகளுக்கு அ௮னுப்பப்படுதல்‌ வேண்‌- 
டும்‌ 511, 

ஆளரை - உடையவரை 1880. 

ஆளும்‌ - மேற்கொள்ளும்‌ 251; மேற்கொள்ளச்‌ 
செய்யும்‌ ; அவர்‌ மாட்டுப்‌ போகவிடும்‌ 18258. 

ஆளும்‌ தொழில்‌ - தொழில்‌ ஆரும்‌ ; தொழிலை மேந்‌- 


கொள்ளச்‌ செய்யும்‌ 1252 

ஆள்‌ - ஆம்கள்‌, வீரர்‌ 500; உடையவர்‌ 1105, 
1119, 1125, 1149, 

ஆள்க - உடையராகுக 249; விடுக, போக்குக 589 

ஆள்பலர்‌ - மேற்கொள்பவர்கள்‌ 1017. 

ஆள்பவர்க்கு - ஆட்சி புரிகின்றவர்களுக்கு 988; 
அததன்கண்‌ நிற்பவருக்கு 791, 

ஆள்பவற்கு - ஆள்கின்‌ றவனுக்கு 889. 

ஆள்வாரை - உடையாரை 447, 

ஆள்வார்‌ - உடையவர்‌ 545, 

ஆள்வாற்கு - உடையவனாயிருப்பவனுக்கு 945, 

ஆள்வாள்‌ - உடையான்‌ 44. 

ஆள்வினை - விடாமுயற்சி யுடையவனா யிருக்குந்‌ 
தன்மை [அதி, 62] முயற்சி 682, 1099, 

ஆருது - மாறாது 129. 

ஆறு - பயன்‌, நெறி 87; ர்வ 48; 
வழி, நெறி 161, 919, 999, 894; தன்மை, 
இருப்பது 997; நெறி 465, 478, 669) 787: 


தட 949 ; நெறி 999, 948, 1140; தன்மை 
92 


ஆற்றுல்‌ 97 

ஆறு உய்த்து - (கல்ல) வழியில்‌ செலுத்தி 787. 

ஆறும்‌ - தீரும்‌; மாறும்‌ 129. 

ஆற்ற - மிகவும்‌ 64; முற்றாக 967; மிக 782, 1209. 

ஆற்றலரிது - ஒத்தல்‌ அரிது ; நிறையில்‌ சமமாதல்‌ 
அரிது 101. 

ஆற்றலின்‌ - வலிமையின்‌ 224. 

ஆற்றலுள்‌ - உபாயஞ்‌ செய்தற்கண்ணும்‌ ; செய்யு- 
மிடத்தும்‌ (மண) 409, 

ஆற்றல்‌ - வலிமை 95; ஒத்தல்‌, நிறையாற்றுதல்‌ 
(மண), வலிமை பொறுத்தல்‌ 295 ; வலிமை 
969. பெருமை 987 ; வலிமை 765, 891, 985. 

ஆற்றறுத்து - வீழ்த்திவிட்டு 814. [இராவுத்தனின்‌ 
சேவுகத்தைக்‌ கெடுக்கின்ற எனப்‌ பொருள்‌ 
கூறுவர்‌ காளிங்கா]. 

ஆற்றறுப்பார்‌ - கைவிடுவார்‌ 798. 

ஆற்று - மாட்டாவண்ணம்‌ ; மாட்டாமல்‌ 1174; 
இணை நிற்கமாட்டாத (பெரிய) 1175. 

ஆற்றுக்கடை - செய்யாவிடின்‌ 469- 

ஆற்குதார்‌ - இயலாதவர்‌, வலியாவும்‌ குறைந்தவர்‌ 

( 


ஆற்றுதாள்‌ - கொடாதவன்‌ 1007. 
ஆற்றுநு - பொறுக்கமாட்டாது 555; செய்யமாட்‌- 
டாது 1085. 
ஆற்றாமை - பொறுக்கமாட்டாமை [அதி. 116]. 
ஆற்றுராகி - செய்யாராக 998. 
ஆற்றுரும்‌ - வலியரல்லாதாரும்‌ 498. 
ஆற்றூர்‌ - வலிமையில்லார்‌ 498; செய்யார்‌ 908. 
ஆற்றல்‌ - வழியால்‌, நெறியால்‌ 807. 
4 


98 "ஆற்றி 


ஆற்றி - செய்து, தேடிய, ஈட்டிய 212 ; வலியுடை- 
யராய்‌ 493; (இடையூறுகளைப்‌) பொறுத்து 
515; மேல்‌ வைத்து, சுமத்தி 508; உடைய- 
ரால்‌ 669: வலியவராகி காக்க வல்லவராய்‌ 
748; (1-ல்‌) உடம்பட்டு, (2-வது) பொறுத்து 
1160 ; மாற்றி, தீர்த்து 1276. 

ஆற்றின்‌ - செய்தால்‌ 88; வழியில்‌ நடத்தினால்‌; 
செலுத்துவனாயின்‌ 48; நல்வழியிலே 193, 
வல்லவனாயின்‌ 126 ; வல்லவனது 180 ; நெறி- 
யால்‌ 164 ; நல்லொழுக்கம்‌ (இல்லறம்‌) 176; 
செய்வானாயின்‌ 897; (முடிக்கும்‌) உபாயத்‌- 
தால்‌, வழியால்‌ 468; (கொடுக்கும்‌) நெறியில்‌; 
வரல்‌ ஆறு (வருவாய்‌)(காளில்‌) 477; செய்ய- 
வல்லவனாயின்‌ செய்வானாயின்‌ 525; (ஒரு) 
நெறியினின்றும்‌, ஒழுக்க நிலையினின்றும்‌ 
716; முறையாக, பொருள்‌ தெரிந்து 725; 

_.. செய்யும்‌ நெறியில்‌ 975, 

ஆற்றிள்கண்‌ - இல்லறத்தின்கண்‌; அறநெதியிலே 
(மண) 176. 

ஆற்று - வலிமை 798; வலி துணை 814, 

ஆற்றுபலர்‌ - வலிமையுடையார்‌ 741; செய்ய வல்ல 
அரசர்‌ 893 ; செய்பவர்‌ 1105. 

ஆற்றுபவர்க்கும்‌ - போர்மேற்‌ செல்பவருக்கும்‌ 741, 

ஆற்றுமோ - வல்லதோ 1159, 

ஆற்றும்‌ - செய்யும்‌ 67, 70; பொறுத்தல்‌, தாங்குதல்‌ 
189, செய்தல்‌ உண்டு 211 ; செய்யும்‌, செய்ய 
டா செய்யும்‌ 579; செய்துகொள்ளும்‌ 

ஆற்றுவார்‌ - எடுத்துக்கொண்ட கருமத்தை முடிக்க 
வல்லமையுடையவருடைய 891 ; வலியுடை- 


இகலா£ள்‌ 89 


யவர்‌ 894; செய்யவல்லவராவர்‌ 975; ஒரு 
கருமத்தைச்‌ செய்து முடிப்பவர்‌ 985 ; வல்ல- 
வர்‌ 1027. 

ஆற்டறள்‌ - வல்லேனல்லேன்‌, அறிகின்றிலேன்‌ 
1162. 

ஆஜல்‌ - ஆயினால்‌ 58. 

ஆளும்‌ - ஆயினும்‌ 128, 317, 897, 416. 

ஆள்‌ - மூன்றாம்‌ வேற்றுமை உருபு; கருவி, கருத்தா 
உடனிகழ்ச்சிப்‌ பொருள்களிற்‌ பல்லிடங்களில்‌ 
வந்துள்ளன 24... 

ஆன்ற - மிகுந்த, மேலான 148; நிறைந்த 416; 
உயர்ந்த, வலிய 802; சிறந்த 909; உயர்ந்த 
999; அகன்ற 1099, 

ஆன்றுர்‌ - தேவர்‌ 418. 

ஆன்று - கிரம்பி 685. 


இ 

இ -(ச௬ட்டுப்‌ பொருளில்‌ வந்த இடைச்சொல்‌) இந்த 
247, 330, 889, 985, 887, 89, 515, 517, 
578, 669, 084, 088, 788, 749, 052, 099, 
1085, 1129, 1180, 1142, 1147, 1150, 1162, 
1169, 1176, 1220, 1227, 1274, 1819. 

இஃதோ - இது (இந்நோய்‌) ; இஃது என்பது இஃதோ 
என ஈறு திரிந்து நின்றது 116], 

இஃதோ நாய்‌ - இந்நோய்‌ 1161, 

இகந்த - மிக்க 567. 

இகந்து - நீக்குதலால்‌ 118 ; பிரிந்து 1180, 

இகலாள்‌ - மாறுபாட்டினால்‌ 800, 


40 இகவிற்கு 


இகலிற்கு - மரறுபாட்டிற்கு 858. 

இகலிள்‌ - (பிறரோடு) மாறுபடுதலின்கண்‌ 856. 

இகல்‌ - பகையால்‌ வரும்மாறுபரடு [அதி. 86] 
(பகைவரது) மாறுபாடு 481 ; மாறுபாட்டின்‌- 
கண்‌ 047 ; முன்கொண்டிரும்க அன்பு மாறு- 
படுதல்‌ 691 ; மாறுபாடு 851-857, 859. 

இகல்காணுள்‌ - மாறுபாட்டை நினையாதவன்‌ 859. 

இகல்ெல்லல்‌ - மாறுபடுத்தி (பகைவனாகச்‌ செய்து) 
வெல்லல்‌ 047. 

இகவா - நீங்கமாட்டா 146, 869. 

இகவாமை - தப்பாமை (கூறிய சபதம்‌ பிழையாமை) 
179. 

இகவாமை சாவாரை - கூறிய வஞ்சினம்‌ தப்பரமல்‌ 
போர்‌ செய்து சாவரரை 779, 

இகழாமை - மதிக்காமை, பழியாமை 891, 958. 

இகழார்‌ - பழியார்‌ 698. 

இகழ்ச்சி - இகழ்தல்‌, பழித்தல்‌ 995. 

இகழ்ச்சியின்‌ - சோர்வால்‌, மறதியால்‌ 589. 

இகழ்ந்தார்க்கு - மதந்தவருக்கு 588. 

இகழ்ந்து - அவமதித்து 1057. 

இகழ்வாரை - பழித்துச்‌ சொல்லுவாரை, இகழ்‌- 
பவரை 151, 987. 

இகழ்வார்‌ - பழித்துக்‌ கூறுவார்‌ 59. 

இகழ்வார்‌ பின்‌- தன்னை இகழ்கன்றவருக்குப்‌ 
பின்னே 9006. ல்‌ கட்‌ 

இகழ்வார்‌ முள்‌ - இகழ்கின்‌தவர்க்கு எதிரில்‌ 59, 

இசை - புகழ்‌ 281, 998, 240, 777, 1003, 


1 அது 41 
இரைபட வாழ்தல்‌ -புகழுண்டாகும்படி வாழ்தல்‌ 281. 
இரையும்‌ - சொல்லும்‌ 1199. 

இசைண்டி - புகழ்விரும்பி 777. 

இடத்த - ஒப்ப, போன்றன 292. 

இடந்தது - இடத்தையுடையது 744. 

இடத்தால்‌ - இடத்தே; புலன்களிடத்து 422 ; இடத்‌- 
தோடு பொருந்த 497. 

இடத்தான்‌ - இடத்தோடு பொருந்த; இடனறிந்து 
484, 497. 

இடத்து - பொழுது 250; இடத்திலே 810, ௨02; 
போது 597; புறத்தோரால்‌ அழிவு எய்துங்‌ 
காலத்து 740; வரும்பேரது 762; கில்‌- 
மைக்கண்‌ 879; வந்தபோது 885, 968; 
கரலத்து 1124, 1158, 1285. 

இடத்தும்‌ - அப்பொழுதும்‌ 786, 806. 

இடம்‌ - நிலம்‌ 491; சொந்தமான இடம்‌ 498; 
தருணம்‌, சமயம்‌ 821 ; (1) உலகம்‌ (8) வரு- 
வாய்‌, நுகாவேண்டுவன 1004; இருத்தற்கு 
இடம்‌ 1128. 

இடம்‌ எல்லாம்‌ - உலகம்‌ முழுவதும்‌ 1004. 

இடர்ப்பாடு - துன்பப்படுதலை, இடையூறு அடைதலை 
024. 

இடல்‌ - (விதை) தூவுதல்‌ 84. 

இடனறிதல்‌ - பகைமேற்‌ செல்வான்‌ தான்‌ வெல்வ- 
தற்கேற்ற இடத்தை அறிதல்‌ [அதி, 50]. 

* இடன்‌ - செல்வம்‌ 218; நிலம்‌, போர்‌ செய்வதற்கு 
வரய்ப்பான இடம்‌ 492, 494 ; செய்யும்‌ இட- 
மும்‌ 675; சென்ற கருமம்‌ சொல்லுதற்கேற்ற 
இடம்‌ 687; செல்வம்‌ 910, 

இடி - கடிதல்‌, கண்டித்தல்‌ 607. 


49 இடிக்கும்‌ 
இடிக்கும்‌ - நெருங்கிச்‌ சொல்லும்‌, புத்தி சொல்லும்‌ 
447. 


இடித்தல்‌ - கடிந்து சொல்லுதல்‌, சூற்றங்கண் ட வழி 
கண்டித்துப்‌ புத்தி கூறுதல்‌ 784. 

இடித்து - தகாததொன்றைச்‌ செய்யின்‌ பின்னுமது 
செய்யாவகை கண்டித்துப்‌ புத்தி கூறியும்‌ 
705. 

இடிபுரிந்து - இடித்துச்‌ சொல்லி 607. 

இடிப்பாரை - கண்டித்துப்‌ புத்தி கூறுவாரை 448. 

இடு - (கையிலுள்ளவற்றைக்‌) கொடு 558. 

இடுக்கண்‌ - துன்பம்‌ 621; இடையூது 694; துன்‌- 
பம்‌ 625, 654, 786, 1030. 

இடுக்கண்‌  இடர்ப்பாடுடைத்து - இடுக்‌ கண்ணுக்குத்‌ 
துன்பமுண்டாகும்‌ 024, 

இடுதல்‌ - செய்தல்‌ 1038. 

இடும்பை - துன்பம்‌ 4, 188, 508, 510, 629, 085, 
628, 892, 1056, 1060, 1063 ; நோய்‌ 1056. 

இடும்பைகள்‌ - இன்பங்கள்‌ 847. 

இடும்பைக்கு - துன்பத்திற்கு 628, 627. 

இடும்பைக்கே - துன்பத்துக்கே 1029, 

இடூம்பைத்து - துன்பத்தையுடையது 1995, 

இடும்பைப்படாதவர்‌ - வருந்தாதவர்‌ 698. 

இடும்பைப்படுப்பர்‌- துன்பத்தை உண்டாக்குவர்‌ 093. 

இடும்பையுள்‌ - துன்பம்‌ ஒன்றினுள்‌, துன்பத்தி- 
னுள்ளே 1045, 

இடை - இடத்துக்‌ (கண்டுகொள்க) 87, 888 ; ௩டு- 
வில்‌ 668; தன்மை - நல்லவை, தீயவை; 


இந்நாள்‌ 48 
இடையூறும்‌ நன்மையும்‌ (பரிதி) 712; 
இடையே 899, 1108 ; இடையில்‌ 1199, 

இடைக்கண்‌ - இடையிலே 478. 

எம இடையே சென்று பிரிக்க முடியாத 

இடையருது - இடையில்‌ நீங்காது (எப்பொழுது- 
மூண்டு) 869. 

இடையூறு - தடை, இடர்ப்பாடு 076. 

இட்டிது - சிறிது, அற்பம்‌ 478. 

இட்டு - இட்டால்‌ 1860. 

இணர்‌ - பலசுடர்‌ 808 ; பூங்கொத்தின்கண்‌ 650. 

இணை - இரண்டு 1100. 

எக டன்‌ . (தாங்காத) இத்துன்பத்திற்குட்பட்டது 


இதல்‌ - இக்கருவியால்‌, இக்காரியத்தால்‌ 517. 

இதனை - இவ்வினையை, இக்கருமத்தை 517. 

இதன்‌ - (உறங்காத) இதன்‌ கண்‌, 1176. 

இது - (ஆகிய) இது 87; இச்செயல்‌ 1178. 

இந்திரன்‌ - தேவர்க்கு அரசன்‌ 95 [வேதங்களிற்‌ 
சொல்லப்படும்‌ இந்திரனும்‌, திருவிளையாடற்‌ 
புராணத்தில்‌ வரும்‌ இந்திரனும்‌ இருவரோ 
ஒருவரோ அறியமுடியவில்லை. அமரரவதி 
என்னும்‌ பட்டினம்‌ தென்னாட்டிலேயே உள்‌- 
ளது. அகலிகை இந்திரன்‌ முதலியவர்களைப்‌ 
பற்றிய பழங்கதைகள்‌ கோயிற்‌ சுவர்களில்‌ 
எழுதப்‌ பட்டிருந்த செய்தி பரிபாடலிற்‌ 
காணப்படுகிறது.] 

ம்‌ - (பிரிவைத்தாங்க மாட்டாத) இர்காளிலே 

69. 


44 இந்நோய்‌ 


இந்‌$நாய்‌ - இக்காம கோயாகிய (பூ) 1287. 

இமைப்பின்‌ - இமை கொட்டினால்‌, இமை வெட்டினால்‌ 
775, 1190, 1129. 

இமையாரிள்‌ - தேவர்‌ போல 906. 

இ - இந்த 952. 

இம்மை - இப்பிறப்பின்‌ கண்ணும்‌ 98. 

இம்மைப்‌ பிறப்பில்‌ - இப்பிறப்பில்‌.1815. 

இம்மையும்‌ - இவ்வுலக இன்பமும்‌ 1042 ; 1815. 

இயக்கம்‌ - நடமாடுதல்‌ 1020. 

இயலாள்‌ - வழியானவள்‌, உரியவள்‌ 147. 

இயலாள்‌ - நெறியான்‌ ; இயல்போடு கூடிய 147. 

இயல்‌ - இயலும்‌ 842 ; ஒழுக்கம்‌, நடை 572. 

இயல்பாக - இயற்கையாக 951. 

இயல்பார்‌ - தன்மையை உடையவர்‌ 1911. 

இயல்பாள்‌ - தன்மையினால்‌452. 

இயல்பிலாதாள்‌ - தன்மையில்லாதவன்‌ 1006. 

இயல்பிற்று - தன்மையை உடையது 883. 

இயல்பிஐள்‌ - (இல்லறத்தின்‌) முறையிலே, நெறி- 
பிலே 47. 

தட - மரபுக்கேடு, முறைகேடு (அச்சம்‌) 


இயல்‌ - தன்மை 41; அறஇயல்பு 161; தன்மை 
௦44; மரபு, தன்மை 882, 452; இயற்கை 
028 ; மரபு 908. 

த முறைமையிலே (நீதிக்குமாறுபடாமல்‌) 


இயல்வது - நடப்பது 784, 


இரங்கல்‌ 45 


இயற்கு - இயய்பினை உடையவட்கு 1098. 

இயற்கை - தன்மை 870, (ஊழினால்‌ வரும்‌) இயற்கை 
974; இயல்பு, கடை 657. 

இயற்பால - அடையக்‌ கூடிய பகுதியின (வா௫ய 
இன்பக்கள்‌) 342. 

இயற்றலும்‌ - (பொருளை) உண்டாக்கலும்‌ 8985. 

இயற்றியார்க்கு - உண்டாக்கியவர்க்கு 760. 

இயற்றியாள்‌ - படைத்தவன்‌, கடவுள்‌ 1062, 

இயன்றது - (இடையராது) கடந்தது, நடைபெறுவது; 
(வினையாலணையும்‌ பெயர்‌) 55. 

இயன்றன - செய்யப்பட்டன ; செய்யப்பட்டன- 
வாக வேண்டும்‌ 1106, 

இயைந்த - (1) பொருந்துவதற்கு வந்த (9) உண்‌- 
டாகிய 78; பொருந்தி நிற்கின்‌த 1223. 

இயைந்தக்கால்‌ - வந்த விடத்து; பொருந்திய விடத்து 

்‌.. 889, 


இயைந்து - பொருந்த வைத்து (கண்ணோடு கண்‌ 
கலந்த பின்பு) 576. 

இயைபு - தொடர்பு 573. 

இயையாக்கடை - முடியாத விடத்து 280. 

இயையின்‌ - கிடைத்தால்‌ ; உண்டாகில்‌ 595. 

இரக்க - ஏற்க; இரந்துபெறுக 1051. 

இரக்கப்படுதல்‌ - இரப்பார்க்கு. ஈவனென்்‌ நிருத்கல்‌ ; 
படுதல்‌ எச்ச உம்மை (நுண்‌) ; இரக்கப்படு- 
தலும்‌ என்கின்ற இறந்தது தழுவிய எச்ச 
உம்மையும்‌ காணுமளவுமென்ற முற்றதும்மை- 
யும்‌ குறைந்து நின்றன (இரா) 224. 

இரங்கல்‌ - ஏங்குதல்‌ [அதி. 117; அதி. 123], 


46 "இரங்கிளீடும்‌ 


இரங்கிவிடும்‌ - துக்கப்படுவான்‌, வருந்துவான்‌ 585. 

இரங்குவ - வருத்தப்படும்‌ 085. 

இரண்டால்‌ - இரண்டாயிருக்கும்‌ எனில்‌ ஆல்‌, 
அசை 875. 

இரண்டின்‌ - இரண்டினது 662, 674, 1029. 

இரண்டு - இரண்டு 19, 899, 409, 455, 1947. 

இரண்டும்‌ - (கலைகள்‌) இரண்டினையும்‌ 892; இரண்டு 
சிறப்புக்களும்‌ 999. 

யா ரர - இரந்து பொருள்‌ கேட்கத்‌ தக்கவர்‌ 


இரத்தலின்‌ - இரத்தலினும்‌ பார்க்க 999, 
இரந்தலும்‌ - இரந்து கேட்டாலும்‌ ; இரக்கும்‌ இரப்புத்‌ 
தானும்‌ (காளிங்கா). 1054 
இரத்தல்‌ - இரந்து கேட்டல்‌; ஏற்றல்‌ 1052, 1054, 
இரந்தவர்‌ - பிச்சை கேட்டவர்‌ 924, 
எக்க (தான்‌) இரந்து கேட்ட பொருள்கள்‌ 
4. 


இரந்து - இரத்தலினும்‌ 780. 
இரந்து கோட்டக்கது - இரத்தாயினும்‌ கொள்ளும்‌ 
தீகுதியுடையது 780, 

இரந்துகோள்‌ - இரந்து கொள்ளுதலை 1059. 

அசடு இர்‌ - இரந்து தீர்த்துக்‌ கொள்ளுவோம்‌ 
எக்‌ பிச்சை ஏற்றும்‌ ; உம்மை இழிவு சிறப்பு 

2, 
இரப்ப - வேண்டிக்‌ கொள்ள 1919 ; இரந்து நிற்க, 


இரந்து ஊடல்‌ தீர்க்குமளவும்‌ 1829. 
இரப்பவர்‌ - இரக்கின்‌றவர்‌ 1055, 1070, 


இரார்அ 47 

இரப்பன்‌ - இரந்து வேண்டுவேன்‌ ; கெஞ்சிக்கேட்‌- 
பேன்‌ 1007. 

இரப்பாரை - இரக்கின்றவர்‌, ஐகாரம்‌ அசை நிலை ; 
இரக்கும்‌ அவர்களை (மண) 1058; இரக்கின்‌ ற 
வரை 1067. 

இரப்பார்க்கு - இரக்கன்றவர்களுக்கு, ஏற்கின்றவர்‌ 
களுக்கு 282, 1035. 

இரப்பாள்‌ - ஏற்பவன்‌, பிச்சை கேட்பவன்‌ 1060. 

இரப்பிறும்‌ - இரந்து சொல்லுமிடத்தும்‌ 1066. 

இரப்பின்‌ - இரக்க வேண்டுமானால்‌ 1067. 

இரப்பு - இரந்து பெறுதல்‌ 1058. 

இரவச்சம்‌ - மானங்கெடும்படி வருகின்ற இரத்த- 
ஓக்கு அச்சம்‌ [அதி. 107]. 

இரவன்மின்‌ - இரக்காதீர்கள்‌ 1067. 

இரவாமை - ஏற்காமை 1061, 

இரவார்‌ - தாம்‌ இரக்க மாட்டார்‌ 1085. 

இரவின்‌ - இரத்தலைப்‌ போல 1066. 

இர - பொருளில்லாதார்‌ . பிறரிடஞ்‌ சென்று 
பொருள்‌ கேட்டல்‌ [அதி. 106], 558 ; ஏற்றல்‌ 
1064, 1068, 1069; உடன்‌ போக்குக்‌ கருதி 
அவர்‌ அடியினை வேண்டுதல்‌; (காம கோயைச்‌ 
சொல்லி) வேண்டிக்‌ கொள்ளுதல்‌ 1280. 


இரவுஉள்ள - இரத்தலின்‌ கொடுமையை நினைக்க 
1069. 


இரா - இராக்காலத்துக்கு 1168, இராப்‌ பொழுது- 
கள்‌ 1169, இருந்து 180] ; இராப்‌ பொழுது 
1829. 


இராஅ - இருந்து 1801, 


48 இரத்‌ 

இரீஇ - இருத்தி; முகந்து வைத்து 660. 

இரு - இரண்டு 374; பெரிய 990, 999. 

இருக்க - இருந்தால்‌ 408. 

இருக்கப்‌ 0பறின்‌ - இருக்கக்‌ கூடுமாயின்‌ 408. 

இருக்கை - இருக்குமிடம்‌ 789. 

இருட்டறை - இருளுடைய அறை 918. 

இருட்டு - வெளிச்சமின்மை 918. 

இருதலையாலும்‌ - இருதலைக்‌ கண்ணும்‌ னா 
இரு பகுதியிலும்‌ ஒத்திருக்கில்‌ 1196. 

இருநிலம்‌ - பெரிய உலகம்‌ 990. 

இருநாக்கு - இரண்டு வகைப்பார்வை 1091. 

இருந்த - இருந்து வந்த 840. 

இருந்தாள்‌ - இருக்க அமைச்சன்‌ 638. 

இருந்து - வாழ்ந்து 81; செய்து வைத்து 550; 
இருற்து கொண்டு 807, 978, 1107, 1160; 
இறந்து போகாது இருந்து 1849 ; இருந்து 
கொண்டு 1996, 1820. 

இருந்தேதேமாத்‌ - இருந்தேமாக 1819, 

இருபுனலும்‌ - கீழ்நீர்‌ மேல்நீர்‌ எனப்பட்ட தண்ணீ- 
ரும்‌ 727. 

இருப்ப - இருக்கும்படி 67; உளவாயிருக்க 100. 


இருப்பர்‌ - (பகைமேற்‌ செல்லாது) இருப்பர்‌ ; அசை 
வின்றியிருப்பர்‌ 485 ; (விரும்பி) இருப்பர்‌ 804. 

இருப்பாரை - இருக்கன்‌ றவரை 1040, 

இருப்பான்‌ - (பார்த்து விருந்தினரோடு உண்ண) 
இருப்பான்‌ ; வரவு பார்த்திருப்பான்‌ 86. 

இருப்பின்‌ - சோம்பியிருப்பானானால்‌ 1099. 





இலரே 40 

இருமனப்‌ பெண்டிர்‌ - விலைமாதர்‌ 980. 

இருமனம்‌ - கவர்ந்த மனம்‌ 980. 

இருமை - இம்மையும்‌ மறுமையும்‌ 98 

இருவர்க்கு - (ஒருவமை ஒருவர்‌ விரும்புவார்‌) ”இரு- 
வருக்கு 1108 

இருவினை - நல்வினையும்‌ தீவினையும்‌ 5. 

இருவேறு - இரண்டு கூறு, இரண்டு வகை 874, 

இருள்‌ - மயக்கம்‌ 5; நரகம்‌ 121; இருட்டு 949; 
அறியாமையாகிய இருள்‌; பிறப்பு 858; 
மயக்கம்‌ 675: (பகை என்னும்‌) இருளை 758, 


இருள்‌ 6சர்ந்த - இருட்டுடைய 248. 
இரையானள்‌ - உணவை உண்பவன்‌ 940. 


இல - உளவாகா, இல்லை 4; உடையவல்ல 9, 99: 
இல்லாத சொற்களை 191, 199, 198, 195, 197: 
இல்லாதவும்‌ 696; இல்லாதவற்றை 097, 956, 
998; உடைய அல்ல 1100; இல்லை ஆயின 
1178. 


இலக்கம்‌ - குறியிடம்‌, இலக்கு 027. 


இலங்கிழாய்‌ - இலங்குகன்।த ஆபரண மணிந்த 
தோழியே 1262. 


இலங்கு - விளங்கின, மேலான 410 ; விளங்குகின்‌ த 
19262. 


இலதனை - இல்லாத உடம்பை 77 ; வினையை, கரரி- 
யத்தை 404; இல்லாததை 871. 
இலது - இல்லாதது, இல்லாதவன்‌ 586. 
இலம்‌ - (யாம்‌) வறியேம்‌, வறியம்‌ 174, 1040. 
இலர - இல்லாதவரே 728. 
ல 


50 இலர்‌ 


இ௰ர்‌ - இல்லாதவர்‌ 114; வறியவர்‌, பொருளில்லா 
தவர்‌ 270; இல்லாதவர்‌ 805; இல்லாதவ- 
ராவர்‌ 409, 480, 499, 506, 778, 954; இல- 
ராதலான்‌ 1079 ; இல்லாராவர்‌ 1094 ; இல்‌- 
லாதவர்‌ 1249, 1325. 

இலவர்‌ - இல்லாதவர்‌ 607. 


இலவர்க்கு - இல்லாதவருக்கு 79 ; இலர்‌ ஆயினார்க்கு 
“604 





இலவாம்‌ - இலவாயிருக்கன்‌ ந 91. 

இலகும்‌ - வலியவனாவன்‌ 905. 

இல்லம்‌ - இல்லாதவனாவன்‌ 808. 

இ௰ஜய்‌ - இல்லாதவனாக 808. 

இலனென்று - யான்வறியனென்று 305. 

இலன்‌ - இல்லாதவன்‌ 84, 199; வறுமையுடையோம்‌ 
205, வறியன்‌ 288; துன்பமுறுதல்‌ இலன்‌ 
941, இல்லாதவன்‌; மாட்டாதவன்‌ (மண) 
414, 506 இல்லாதவனாவன்‌ 0989, 099; 
இலனாய்‌ 647; அல்லன்‌ 804. 

இலா - இல்லாத 200, 989, 594, 010, 781, 669, 
919, 1058. 

இலாஅதவர்‌ - இல்லாதவர்‌ 640. 

இலாஅக்‌ கடை - இல்லாத விடத்து 1059. 

இலாத - இருக்கப்‌ பெருத 161; இல்லாத செரத்‌- 
கள்‌ 991; பிறவாத, இல்லாத 1030. ்‌ 

ட்ட - இல்லாத அரசர்‌ 598; இல்லாதவரோரடு 
890. 


இலாதார்‌ - இல்லாதவர்‌ 140, 
இலாதான்‌ - இல்லாதவன்‌ 1006. 


இல்‌ இறப்பாள்‌ தந்‌ 





இரார்‌ - இல்லாதவர்‌ 72, 286, 202; இலராவர்‌ 427, 
இல்லாதவர்‌ 480, இல்லாதவரது 800, 8171, 
819, 848; இல்லாதவர்‌ 1055. 

இலார்க்கு - இல்லாதவருக்கு 80, 449, 

இலாள்‌ - இல்லாதவள்‌ 56. 

இலாலும்‌ - இல்லை ஆயினும்‌ 448, 

இலாள்‌ - இல்லாதவன்‌ 4; 617, 625, 842, 1000. 

இமான்௧கண்‌ - இல்லாதவனிடத்து 185. 

இலள்‌ - அறியப்‌ பெற்றிலேன்‌ 1226. 

இலோர்க்கு - இல்லாதவருக்கு 59. 

இல்‌ - (1) இல்லாத (2) போல 9; வீடு 42; இல்லை 
44: வீடு 45, 47, 49, 58; இல்லாள்‌ 59; 
இலும்‌ பார்க்க 09; வீடு 84; இல்லை 115, 
141, 142; இல்லாள்‌ கண்ணே 143; பிறன்‌ 
இல்லாள்‌ 146 ; இல்லை 170; இல்லாத 174, 
194; சொல்லற்க 196; சுருங்கிய 818; 
இல்லை 99, 9888, 244, 256, 275, 270, 285, 
987: வீடு 840; இல்லை 805, 868; போல 880; 
இல்லாத 400; இல்லை 446, 460, 472, 526, 
586; (௪ன்மை) இல்லை 588; இல்லை 577, 588, 
691, 718, 759, 770, 884, 689, 850, 871, 
909, 910, 984; குடிப்பிறப்பு 951, 1001, 
1005, 1091, 1068, 1065, 1066, 1068, 1071 ; 
உடைய 1098; வீடு 1107;. இல்லாத 1158, 
1164, 1174, 1188, 1191, 1198, 1௨05, 1245; 
இடத்து 1960, 1973; இல்லை 1281, 1295; 
இடத்து 1997, 1827. 


இல்‌ ஆகி ஆங்கு - இல்லை ஆயினார்‌ போல 247. 
இல்‌ இறப்பாள்‌ - வீட்டிற்‌ புகுகின்றவன்‌ 145. 


92 இல்‌ எனினும்‌ 


இல்‌ எனிலும்‌ - இல்லை என்பவர்‌ உளராயிலனும்‌ 222. 

இல்லது - இல்லாதது 58; இல்லாததாம்‌,; இல்லாத 
தாகிய சொல்லாம்‌ 119; இல்லாதது 425, 
785, 750. 

இல்ஐதே - இல்லாததே, இல்லாதவனே 587. 

இல்லல்ல - உள்ளதே, இல்லாமல்‌ இல்லை 115. 

இல்லவர்‌ - இல்லாதவர்‌ 577, 917. 

இல்லவள்‌ - மனைவி 58. 

இல்லா - இல்லாத 78, 858. 

இல்லாகியாங்கு - இல்லை ஆயினாற்போல 247. 

இல்லாகும்‌ - இல்லையாகும்‌ 94. 

இல்லாண்மை - குடியை ஆளுந்தன்மை, ஞுடியோம்‌- 
புதல்‌ 1026. 

இல்லாத - அளியாத 198, இல்லையாகிய 419, 448, 
575, 574, 740, 045, 

இல்லாதவரொடு - இறந்தவரோடு, 780. 

இல்லாதவர்‌ - உளராகாதவர்‌ 997. 

இல்லாதவர்க்கு - உண ாதவருக்கு 854. 

இல்லாதாள்‌ - இல்லாதவள்‌ 402. 

இல்லாதாள்‌ - இல்லாதவனது 7, 589, 014. 

இல்லாளின்‌ - இல்லாளைப்‌ போல 1089, 

இல்லாள்‌ கண்‌ தாற்ந்த இயல்பின்மை - இவ்லாளிடத்தில்‌ 
தாழ்ந்து நடத்தலாகிய இயல்புக்கு மாறான . 
தன்மை 908. 

இல்லாயில்‌ - இல்லை ஆயின்‌, இல்லாவிடில்‌ 49, 58, 
769, 1058, 1806. 


இல்லாரை - பொருளில்லரதவரை 752; இல்லாத- 
வரை 1056. ்‌ 


இவறன்மை ்‌ 53 











இல்லார்‌ - (அச்செயல்‌) இல்லார்‌ 170: இல்லாத- 
வருக்கு 947, 878 ;) வறியவர்‌ 895, இல்லாத- 
வர்‌ 481, 591, 600; இறந்தவர்‌ 780 ; இல்லாத 
வருக்கு 1005 ; இல்லாதவர்‌ 1020, 1050. 

இல்லார்கண்‌ - இல்லாதவரிடத்து 750. 

இல்லார்க்கு - இல்லாதவருக்கு 808. 

க்ப்‌" இல்லார்‌ ஆகியவிடத்து; பெறாத இடத்து 


இல்லாள்‌ - மனைவி 52, 908; மனை யாளுடைய 906. 

இல்லாள்கண்‌ - இல்லாளிடத்து 52, 908. 

இல்லாள்‌ - இல்லாதவன்‌ 407. 

இல்லிறப்பாள்‌ - பிறன்‌ இல்லாளிடத்தில்‌ நெறிகடந்து 
செல்வான்‌ 145 

இல்லெனிலும்‌ - இல்லையாயினும்‌ 768. 

இல்லை - உள்ளது ஆகாமை 892, 59. 

இல்வழி - இல்லாத விடத்து 770, 1274. 

இல்லாற்வாள்‌ - இல்லம்‌ நடத்துபவன்‌, மனைவி- 
யோடு வீட்டிலிருந்து வாழ்பவன்‌ 41. 

கண்ட இங்கேயன்றோ ; இங்கேபாராய்‌ (மண) 


இவர்‌ - (நட்மினராகிய) இவர்‌ 790. 

இவர்தந்து - மேற்கொண்டு, ஏறி 1182, 

இவளை - இப்பெண்ணை 1188. 

இவள்‌ - பெண்ணுடைய 1091 ; பெண்‌ 1104, 1112, 
1188, 1191. 

இவறல்‌ - உலோபம்‌, பொருளிற்கடும்பற்று 482. 

இவறன்மை - உலோபத்திறனது தன்மை; உலேோர- 
பம்‌ 


54 இவறி 





இவறி - பற்றுவைத்து (செலவிடாது) 1008. 

இவறியார்‌ - கைவிடாதவர்‌ ; அதனையே பற்றியிருப்‌- 
பவர்‌ 935. 

இவறியாள்‌ - உலோபஞ்‌ செய்பவன்‌ 487. 

இவறும்‌ - உலோபஞ்‌ செய்யும்‌, பற்றுளஞ்‌ செய்‌- 
கின்ற 1009, 

இவள்‌ - இவனுடைய 70; இவன்‌ 517. 

இலை - ஆகிய இவை 800, 581, 1109 ; இக்கண்கள்‌ 
1244. 


இவ்‌ - இந்த 999, 

இல்வுலகம்‌ - இவ்வுலகின்கண்‌ இன்பம்‌ 247. 

இவ்வுலகு உண்டு - இவ்வுலக௩டை ஆகின்றது 571, 

இழக்கும்‌ - (பின்‌) இழக்கின்ற 928; இழத்தற்கு 
ஏதுவரகிய, இழக்க வரும்‌ 408; இழப்பன்‌ 
9௦4 ; இழந்து வறியவாம்‌, இழக்கின்‌ற 992. 

இழத்தும்‌ - இழப்போம்‌ 1250. 

இழத்தொறுஉம்‌ - இழக்குந்தோறும்‌ 940, 

இழந்தவள்‌ - குலைந்தவனுக்கு 788. 

இழந்து - மாறி, கெட்டு 1144, 

இழந்ூதம்‌ - இழந்தோம்‌ 593. 

இழப்பர்‌ - இழந்து விடுவர்‌ 494, 991. 

இழப்பினும்‌ - இழக்தானாயினும்‌ 659. 

இழப்பினும்‌ என்‌ - இழந்தாலும்‌ யாதுகேடு 819. 

இழப்பின்‌ - இழக்தால்‌ 659, 812, 

இழவு - இழத்தற்‌ கேதுவாகிய 872. 

இழவூறழ்‌ - கைப்பொருள்‌ இழத்தற்‌ கேதறுவாகிய 
ஊழ்‌ 872. 


இளித்கக்க 55 





இழாய்‌ - அணிகலன்களை அணிந்தவளே 1268. 

இழிந்த - தாழ்த்த 188; வீழ்ந்த, நீங்கிய 964. 

. இழிந்தக்கடை - தாழ்ந்தவிடத்து 964. 

இழிவறிந்து - குறைவறிச்து; உணவு சூறைதல்‌ 
ஈல்லதென்று அறிந்து 940. 

இழிவு - குறைவு 946. 

இழுக்கத்திள்‌ - (அதனைத்‌) தவறினால்‌ 186, 187. 

இழுக்கம்‌ - தவறுதல்‌ 188 ; பிழை, தவறு 808. 

இழுக்கல்‌ - வழுக்கல்‌ 415, 

இழுக்கா - ஒழித்து 85 ; ஒழுகப்‌ பண்ணி 48, 

இழுக்காது - வழுவாது 884. 

இழுக்காமை - மறவாமை; தப்புச்‌ செய்யாமை 
(மண) 596. 

இழுக்கார்‌ - வழுவார்‌ 952. 

இழுக்கியாள்‌ - மதந்திருக்தான்‌ 535. 

இழுக்கு சொற்குற்றத்தின்‌ கட்பட்டு 127; தீய 
(அறனல்லாத) 164; கூற்றம்‌ 467; முற்றப்‌ 
டது 716 ; தப்புச்‌ செய்க 893 ; துன்பத்தை 

இழுக்குஆறு - அறமல்லாத வழி 164. 

இரை - ஆபரணம்‌ 1109, 1110, 1329. 

இறைத்தது - செய்த சபதம்‌ 179. 

இறைத்து - ஆராய்ந்து 417, செய்து வைத்து (நிறை 
வேற்றி) 580. 

இறைந்து - உட்குழைந்து 1177. 

இழையார்‌ - பெண்கள்‌, ,ஆபரணமணிந்தவர்‌ 919. 

இலி - இழிவு (மானக்கேடு) 970, 971, 

இளித்தக்க - இகழத்தக்க 1288. 


56 இளிலந்த 


இளிலந்த - இகழப்படுவன 654, 
இளிவந்தசொல்‌ - அவமானக்தருஞ்சொல்‌ (நமக்குத்‌ 
்‌- தரவேண்டுமென்னுஞ்சொல்‌) 1044. 

இனிவந்தது - இனிவானது 1066. 

இளிவு - இகழ்ச்சி, இகழ்வு, 464, 988, 1298. 

இளதாக - இளைதாய நிலைமைக்கண்‌, முளையான 
உடனே 879. ம்‌ 

இனது - முளை ; இளைதாகிய நிலை 879. 

இளையர்‌ - வயதிற்‌ குறைந்தவர்‌ 698. 

இறந்த - நீக்கிய, கடந்த 482) அளவு கடந்த 581; 
அகன்ற, போன 1275. 

இறந்தாரை - செத்தவரை 92, 

இறந்தார்‌ - (ஈல்வழியைக்‌) கடந்தவர்‌ 159; (1) 
கோபத்தில்‌ மிக்கவர்‌ (2) செத்தவர்‌ 310. 

இறந்தார்க்கு - செத்தார்க்கு (அவர்‌ உடலை அடக்கஞ்‌ 
செய்தல்‌ முதலியன செய்தலால்‌) 49. 

இறந்து த 476; போய்‌ கடக்‌ 980; 

கவும்‌ ல்‌ ந்து, இன்றி 971; கடந்து 

1198, 1954. க்கக்‌ பூ 

இறப்பான்‌ - நெறி கடந்து செல்லுவான்‌ 145. 

இறப்பாள்கண்‌ - நெறி கடந்து செல்வானிடத்து 140. 

இறப்பினை - இமையை 152. 

இறப்பு - மிகை 977. 


ச அகத்‌ - வரம்பு கடந்த, நீதியைக்‌ கடந்த 
977. 


இறல்‌ - அழிவு 180; சாதல்‌, இறத்தல்‌ 885. 


இறல்‌ முறை - சாதலோடு கூடிய ; கெடுதல்‌ முறை- 
யோடு கூட (மண) 8845. 


இளந்தூயார்க்கு 57 


இறவாநின்ற - கழலா நின்றன ; கழல்கின்றன 1157. 

இறு - இறுதி 488. 

இறுதி - முடிவு 476, 690. 

இறும்‌ - ஒடியும்‌, முறியும்‌ 475. 

இறுவரை - இறுதிக்காலம்‌ 488. 

இறை - கடவுள்‌ 988; நடுநிலை 541; அரசன்‌ 541; 
அரசன்‌ 547, 564; கடமைப்பொருள்‌ 783; 
வருத்தம்‌, துயரம்‌ 847; சந்து, மணிக்கட்டு 


இறைக்கு - அரசனுக்கு 432. 

இறைஞ்சிறள்‌ - குனிந்தாள்‌ 1098, 

இறைப்பவர்க்கு - கீரை இறைப்பவர்களுக்கு 1101. 

இறைமாட்சி - அரசனது பெருமை [அ.தி. 89]. 

இறைவற்கு - அரசனுக்கு 690, 783. 

இறைவள்‌ - கடவுளது 5, 10; அரசன்‌ 778. 

இள - இனத்தினது, சுற்றத்தினது 457, 458, 459. 

இனத்தள்‌ - இனத்தையுடையவன்‌ 446. 

இனத்தாற்றி - அமைச்சர்‌ மேல்‌ வைத்து 508. 

இனத்தான்‌ - சுற்றம்‌ காரணமாக 458. 

இளத்தின்‌ - சுற்தத்தினும்‌ பார்க்க 460. 

இனத்து - இனத்தினது 452; இனத்தின்கண்‌ 454 ; 
அமைச்சர்‌ மேல்வைத்து 508. 

இளத்தொடு - மந்திரிமார்களாகிய இனத்தோடு, 
இனத்துடன்‌ 409. 

இளநலத்தின்‌ - சுற்றத்தின்‌ ஈன்மையால்‌ 459. 

இளநலம்‌ - இன நன்மை 458. 

இளந்தூயார்க்கு - இனம்‌ நல்லவர்க்கு 405. 


58 இனருறையார்‌ 


இனமுறையார்‌ - உறவினர்‌ 698. 

இளம்‌ - ஈட்டோர்‌, ௩ண்பர்‌ 800; குழு 451, 455, 
456 ; உற்றார்‌ 822, 844, 

இனம்போன்று - உற்றார்போன்று ; ௩ண்பர்‌ போன்று 
895. 


இனம்மாளு - சுற்றத்தவர்‌ நல்லவராகார்‌ (கலந்து 
கொள்வதற்‌ கேற்றவராரகார்‌) 884. 

இளன்‌ - சுற்றம்‌ 799, 808; நனை 808 ; தோழியர்‌ 
1158. 


இனி - இப்பொழுது 1085, 1294, 

இனிது - சுவையால்‌ இனிமையுடையது 64; கேட்டற்‌ 
கினிமையுடையது 66 ; மகழ்ச்சி தருவதாகும்‌ 
68; விரும்பு 98 ; இன்கம்‌ 99; நன்து 181; 
மகழ்ச்சிக்குரியது 290; இனிதாக 648 ; 
நன்று, சிறந்தது 772, 811 இன்பக்தருவது 
896, 850; நன்று, மகழ்ச்சி த தருவதாகும்‌ 
865; 1103, 1108, 1145, 1176, 1196, 1806, 
1202, 1915, 1809, 1926. 

இனிதே - இனியதே, ஏகாரம்‌ தேற்றத்தின்‌ கண்‌ 
வந்தது 1108, 

இளிய - கல்லவாய சொற்களை 96; இனிமையாகச்‌ 
சொல்லும்‌ சொற்கள்‌ 100; இனியவாக 
824 ; இனியவாம்‌ 1199, 

இனியது - இனிதாயிருப்பது 1065. 

இளியவ - இனியவற்றை 987. 

இனியவை - இனிய சொற்கள்‌ [அ.தி. 10], 

இனியார்‌ . காதலர்‌ 1158. 

இளை - இவ்வளவு 87. 

இனைத்துணைத்து - இவ்வளவின து 87. 


இன்புற்குர்‌ 59 

இனையர்‌ - இவ்வளவு அன்பினர்‌ 790. 

இள்‌ - சாரியை 6, 19; இனிய, மல்ல 91-95, 98, 
99, 994, 997, 987, 595; சாரியை 736, 850; 
இனிய, நல்ல 875, 911, (2) விகாரத்தால்‌ 
தொக்கது 911, 953; சாரியை 1058, 1105, 
1120; 1195; 1165; இனிய 1198, 1209; 
சாரியை 1809; விகாரத்தால்‌ தொக்கது 
1982, 1826 [ஏனைய இடங்களில்‌ 5-ம்‌ வேத்‌- 
றுமை உருபாக ஒப்பு, ஏது, உழழ்புப்‌ 
பொருள்களில்‌ வந்துள்ள து.] 

இன்‌உயிர்‌ - இனிய உயிர்‌ 527. 

இள்கண்‌ - (இன்பம்‌) இன்பத்தை 1152. 

இன்சொல்‌ - இனிய மொழியாவன, இனிய வார்த்‌- 
தைகளாவன 91. 

இள்சொல்வர்க்ரு - இன்சொல்‌ கூறவல்லார்க்கு 94. 

இள்சொலள்‌ - இனிய சொற்களைச்‌ சொல்பவன்‌ 92, 





இள்பத்துள்‌ - இன்பம்‌ வந்தபோது 629, இன்பங்கள்‌ 
எல்லாவற்றுள்ளும்‌ 853. 

இன்பம்‌ - மகிழ்ச்சி 89, 65, 98, 156, 178, 225, 255, 
369, 501, 615, 628, 029, 680, 009, 788, 
754, 854, 869, 945, 1052, 1166, 1330. 


இன்பம்‌ விழையாதாள்‌ - இன்பத்தை விரும்பாதவன்‌ 
699. 


* இன்பு - மகழ்ச்சி 75. 

இள்புறுவது - இன்பம்‌ அடைவது 399. 

இன்புறுஉம்‌ - இன்பத்தை மிகுவிக்காம்‌ 94- 

இன்புற்றுர்‌ - (இல்வாழ்க்கையில்‌) இன்பத்தை ௮னு- 
பவித்தவர்கள்‌ 76. 


60 இன்முகம்‌ 





இன்முகம்‌ - இனியமுகம்‌; மகிழ்ச்சியால்‌ மலர்ந்த 
முகம்‌ 294, 

இள்மை - வறுமை 89, 119, 158; இல்லாமை 990, 
244, 864, 871, 508, 515, 84, 57; 
வறுமை 016; இல்லாமை 618, 786, 885, 
841, 881, 905, 958,979; வறுமை 988; 
இல்லாமை 1019; வறுமை 1041, 1049, 1044, 
1063 : இல்லாமை 1209, 1276. 

இள்மையும்‌ இல்‌- இல்லாமலும்‌ இருக்கமாட்டார்‌ 577, 

இன்மையுள்‌ இன்மை - தரித்திரத்திலே தரித்திரம்‌ 1.58. 

இன்றி - இல்லாமல்‌ 112, 166, 171, 401, 525, 589, 
560, 620, 682, 754, 759, 947, 901, 1049, 
1069, 1258. 

இன்றிக்கெடும்‌ - இல்லாமற்‌ போய்விடும்‌ 1069. 

இள்றி அமையா - இதன இன்றி இயலா 961, 

இன்றியமையாத - இல்லாது முடியாத (இருக்க 
வேண்டிய) 682. 

இன்று - இல்லை 83; இல்லாமல்‌ 184, இன்றைக்கு 
580; இல்லை 254, 740; இல்லாமல்‌ 764; 
இல்லை 875, 904, 955, 966 ; இன்றைக்கு 
1048; இல்லை 1090; இன்றைக்கு 1188, 
இல்லை 1252; இன்றைக்கு 1202. 

இன்று பொய்ப்பின்‌ - பெப்‌ய வேண்டிய கரலத்திற்‌ 
பொய்யாது நின்று விட்டால்‌ 18, 

இன்றும்‌ வருவநு கொல்‌ - இன்னும்‌ என்னிடம்‌ வருமோ “ 
வந்தால்‌ யாது செய்வேன்‌ 1048. 

இள்றல்‌ - இல்லையாயின்‌, இல்லாவிடில்‌ 556, 578, 
575, 996, 1014, 1144, 

இன்னம்‌ - இத்தன்மையினோம்‌ 790. 


ஈண்டு வராடநறி 61 





இன்று உலகம்‌ - நரகம்‌ 248. 

இன்றச்சொரல்‌ - கடுஞ்சொல்‌, இனிமையில்லாதசொல்‌ 
29; வெறுக்கத்தக்க சொல்‌ 159, 160. 

இள்ஜை - கடிய சொற்கள்‌ 100; துன்பந்தரும்‌ 
சொற்கள்‌, தீமைகள்‌, 518, 800, 881. 

இன்றைது - துன்பம்‌ 280, 1041. 

இன்னது - துன்பக்‌ தருவதாகும்‌ 924, 999, 408, 
5௦8, 619, 989, 995, 1158, 1196, 

இள்னுமை - துன்பம்‌ 818, 620. 

இள்றள்‌ - இத்தன்மையன்‌ 458. 

இன்னும்‌ - பின்னும்‌ 1950; இவ்வெல்லையினும்‌ 1208, 

இன்னுயிர்‌ : இனிய உயிர்‌ 827. 

ஈ 

ஈக - கொடுக்க, கொடுக்க வேண்டும்‌ 477 ; (வெல்‌- 
வான்‌) ஆக 1208. 

ஈகலாள்‌ - கொடுக்க மாட்டான்‌ 808. 

ஈகை - வறியராய்‌ வந்து கேட்டார்க்ரு மருது 
ரகா [அதி. 28] கொடை 28], 89, 
955. 

ஈட்டம்‌ - ஈட்டிய பொருள்‌ 1008. 

ஈட்டல்‌ - பொருளைச்‌ சேர்த்தல்‌ 885. 

ஈட்டிய - சேர்த்து வைத்த 1009, 

ஈண்டிய - நிறைந்த 417. 

ஈண்டு - இவ்வுலகில்‌ 18; இப்பிறப்பில்‌ 23; இவ்‌- 
வுலகில்‌ 218; இப்பிறப்பில்‌ 205, 249, 866; 
இவ்வுலகில்‌ 808; இப்பிறப்பில்‌ 869. 

ஈண்டு வராநெறி - வீட்டுநெறி, பிறவாநெறி 956. 

6 


62 ப ஈதலிள்‌ 





ஈதலிள்‌ - கொடுத்தலினும்‌ பார்க்க 92. 

ஈத0ல - கொடுத்தலே 1054. 

ஈதல்‌ - கொடுத்தல்‌; ஈதல்‌ என்பது பெரும்பாலும்‌ 
உண்ணும்‌ பண்டங்கள்‌. உணவு முதலிய 
வற்றையே ஸூறித்து வழங்குவது காண்க 
(இராமானுசர்‌ உழை) 998, 990, 842, 1006, 
1054; கொடுக்க (வியக்‌.) 281. 

ஈத்து - ஈதலைச்‌ செய்து, கொடுத்து 996, 387, 800. 

ஈத்துவக்கும்‌ - ஏற்றவர்க்கு வரும்‌ முகமலர்ச்சியினால்‌ 
மகிழும்‌ 228. 

ஈந்தது - தந்தது, எனக்குக்‌ கொடுத்தது 1149. 

ஈயப்படும்‌ - இடப்படும்‌; கொடுக்கத்தகும்‌ (மண.) 
419. 


ஈயாது - கொடாது 1009. 

ஈயும்‌ - கொடுக்கும்‌ 1061. 

ஈரம்‌ - அன்பு 91. 

ஈரும்‌ - அறுக்கும்‌ 884. 

ஈர்ங்கண்‌ - குளிர்ந்த இடத்தையுடைய 1058. 

ஈர்ங்கை - ஈரக்கை, உண்டு கழுவிய கை 1077. 

ஈவது - கொடுப்பது 921. 

ஈவர்‌ - கொடுப்பர்‌ 1085. 

ஈவாரை - கொடுப்பாமை 1057. 

ஈவார்கண்‌ - கொடுப்பாரிடத்து 1059. 

ஈவார்மேல்‌ - கொடுப்பாரிடத்து 299, 

ஈனும்‌ - தரும்‌ 81, 74, 180, 811; உண்டாக்கும்‌, 
விளைவிக்கும்‌ 861 ; தரும்‌ 754, 

ஈன்‌ - பெற்ற 757. 


உடம்பொடு உயிரிடை 63 


ஈன்பது - உண்டாவது 165. 

ஈன்ற - பெற்ற 1047. 

ஈள்றபொழுது - பெற்ற காலத்திலும்‌ 09. 
ஈன்றல்‌ - தருதல்‌, பயத்தல்‌ 99. 

ஈன்றுள்‌ - தன்னைப்‌ பெற்றவள்‌ 050, 923. 
ஈன்று - உண்டாக்கி 97. 


ட 


உகாமை - (மனதிலிருப்பதைச்‌) செல்லாமை, 
(உகுதல்‌ - சொரிதல்‌) 585. 

உக்க - ஊற்றிய சிந்திய 720. 

உக்கக்கால்‌ - இறந்து போவாளாயின்‌ 1270, 

உஞற்று - முயற்சி 004. 

உஞற்று இலவர்‌ - முயற்சி இல்லாதவர்‌ 007. 

உஷற்றுபவர்‌ - முயல்பவர்‌ 620. 

உற்றுபவர்க்கு - முயல்பவர்க்கு 1024, 

உடம்பாடு - மனப்பொருத்தம்‌ 880. 

உடம்பாடி லாதவர்‌ - உட்பகை உள்ளவர்‌ 890. 

உடம்பினகத்து - உடம்பினுள்ளே, உடம்பின்‌ 
கண்ணே 1168. 

உடம்பினுள்‌ - உடம்புகளுள்‌ 340. 

உடம்பிள்‌ - உடம்மினின்நு 880. 

உடம்பு - உடல்‌ 80; உடம்பும்‌ 845; உட ம்புகள்‌ 
627; உடல்‌ 948, 1099, 1199. 

உடம்பொடு - உடம்புடன்‌ 1192. 


உடம்பொடு உயிரிடை - உடம்புக்கும்‌ உயிருக்குமுள்ள 
998, 1199, 15 டட 5 


04. உடல்‌ 


உடல்‌ - உடம்பு 258. 

உடற்கு - உடம்புக்கு 65. 

உடற்றுபவர்‌ - வருந்துகிறவர்‌, முடியாததாகக்‌ காட்‌- 
டுபவர்‌ 818. 

உடற்றும்‌ - வருத்தும்‌ 19. 

உடன்‌ - ஒருங்கே, ஒருமிக்க; ஒருகாலத்தே (மண.) 
909, 589; ஒரு கூடி, உட 682, 890. 


உடன்மூவர்‌ - ஒரு பொருள்‌ பற்றி ஒற்று ஆராய 
ஒருங்கே விடப்பட்ட மூவர்‌ 589. 

உடனுறைந்து - கூடி உறையும்‌ தன்மைத்து 890. 

உடன்று - கோபித்து 7685. 

உடுக்கை - ஆடை, உடை 788. 

உடுப்பதூஉம்‌ - உடுக்கப்படுவதும்‌ 166; பிறர்‌ முன்‌ 
நின்‌ ஐ நிலையினும்‌ மேற்பட உடுக்கும்‌ ஆடை- 
யும்‌ (காளி) 1079. 

உடை - உடைய 68, 889, 415, 475, 907; உடுக்‌- 
கப்படுவன 989, 1012: உடைய 1024, 

உடைஉரி - உண்டானவிடத்து 415, 

உடைக்கும்‌ - ஒடிக்ஞும்‌ 1077; அழிக்கும்‌ 1258, 1824. 

உடைத்தாயின்‌ - உடையதாயின்‌ ; உண்டாயின்‌ 
கக, 45, 

உடைத்தாய்‌ - உடையதரப்‌ 746, 

உடைத்து - உடையதாகும்‌, உடையது, 48, 119, 
196, 9980, 921, 977, 886, 855, 898, 458, 
459, 565, 578, 611, 694, 667, 746, 770, 
780, 808, 707, 98%, 1010, 1018, 1055, 
1057, 1082, 1085, 1152, 1178, 1975, 1976, 
1280, 1925. 





உடையார்க்கு 05 


உடைந்தது - அழிந்துவிட்டது 1088. 

உடைந்து - அழிந்து, கெட்டு 1270. 

உடைமை - உடையவனுயிருக்கும்‌ தன்மை 68, 747 
செல்வமுடைமை 89; உடைய பொருள்‌ 228; 
பொருளுடைமை 844, 558 ; உடைய பொருள்‌ 
592; உடையனாம்‌ தன்மை 641, 681, 688; 
பொருள்‌ 888; உடையனாம்‌ தன்மை 1018. 

உடையையுள்‌ - பொருளிருக்கும்‌ காலத்து 89. 

உடைய - உள்ள 41; உள்ளவை 900; உள்ள 
975, 1299, 1300. 

உடையது - உள்ளது 384, 591, 742, 746, 1021. 

உடையம்‌ - உடையோர்‌ 844. 

உடையரேலும்‌ - உடையவசாயினும்‌ ; உடையவரா- 
யிருந்தபோதும்‌ 430. 

உடையோ - உடையராவரேர 591. 

உடையர்‌ -பெற்றுள்ளார்‌ 159; பெற்றுள்ளவர்‌ 255, 
995, 458, 591, 900; பெற்றுள்ளார்‌ 1078. 

உடையவர்‌ - பெற்றிருப்பவர்‌ 975. 

உடையவர்க்கு - பெற்திருப்பவருக்கு 189. 

உடையவள்‌ - பெத்நிருப்பவன்‌ 118. 

உடையள்‌ - உடையளாய்‌ 51. 

உடையன்‌ - உடையவனாய்‌ 95. 

உடையாட்ரு - உடையவளுக்கு 1089. 

உடையார்‌ - 179, 195, 9068; செல்வர்‌ 895: 
உடையவர்‌ 404, 413, 415, 487, 450, 441, 
526, 595. 

எட்க - உள்ளவருக்கு 105, 202, 584, 630, 


66 உடையாளர்‌ 





உடையாளர்‌ - உடையவர்கள்‌ 789. 

உடையாளள்‌ - உடையவன்‌ 874. 

உடையானை - உடையவனை, உள்ளவனை 1607. 

உடையம்‌ - பெற்றுள்ளோம்‌ 1250. 

உடைட$யள்‌ - பெற்றிருக்கின்‌ த யான்‌ 1254, 

உட்கப்படாஅர்‌ - (பகைவரால்‌) அஞ்சப்படார்‌ 721. 

உட்ரும்‌ - பயப்படும்‌ 1088. 

உட்பகை - உட்பகையாவது நாட்டுத்‌ தலைவராயி- 
னும்‌ அதிகாரிகளாயினும்‌ நாட்டைக்‌ கெடுக்‌- 
குமவர்கள்‌ (பரிப்‌) 785, 888, 884, 885, 887, 
889 ; அகத்தேபகை உடையனாய்‌ வெளியே 
பகையிலாதவன்‌ போல ஒழுகும்‌ தன்மை 
[அதி. 89] 

உட்பட்டு - அகப்பட்டு 266. 

உணங்கின்‌ - கரயவிட்டால்‌ 1027. 

உணங்க - மெலிய 1810. 

உணர - அறியும்‌ வண்ணம்‌ 650. 

உணரப்படும்‌ - அறியப்படும்‌ 575, 826, 1096. 

உணரல்‌ - தெரிதல்‌ 1]. 

உணரற்பாற்று - அறியும்‌ தன்மையுடையது 11, 

உணரா - அறியாத 480; தெரியமாட்டா 705; 
ஆய்ந்தறியாது 1178. 

உணராமை - அறியாமல்‌ 589; ஊடல்‌ இதராமை 
1504. 

உணராய்‌ - புலவி நீங்கமாட்டாய்‌ 194. 

உணராவாயின்‌ - அறியமாட்டாதவராயின்‌ 705. 

உணரின்‌ - அறியுமாயின்‌ 857. 


உணில்‌ 67 

உணரும்‌ - நினைக்கின்ற 891, 851. 

உணர்க - கொள்க 805. 

உணர்ச்சி - ஒத்த உணர்ச்சி, அறிவு 785. 

உணர்ச்சியுள்‌ - மனத்தில்‌ 976. 

உணர்தல்‌ - (ஊடலை) நீக்குதல்‌ 1109. 

உணர்த்தினும்‌ - ஊடல்‌ தீர்த்தற்கு உணர்த்தினும்‌ 
(ஊடல்‌ தீர்க்கும்பொழுதும்‌) 1819. 

உணர்த்தும்‌ - நீக்க வல்ல 12406. 

உணர்ந்த - அறிந்தன 1277. 

உணர்ந்தவை - அறிந்தவற்றை 816. 

உணர்ந்து - அறித்து 359, 417, 516, 712, 894, 10406. 

உணர்ந்தும்‌ - அறிந்திருந்தும்‌ 854. 

உணர்வது - அறிவது 718. 

உணர்வதுடையார்‌ - ஏிறருணர்த்தலின்றிப்‌ 
பொருளைத்‌ தாமே உணரவல்லவர்‌ 718. 

உணர்வாரை - அறியும்‌ தன்மையாமை 703. 

உண்ட - அறிகின்றவர்‌ 257, 834, 708, 709, 


உணர்வானை - உணர வல்லவை 702. 

உணர்விள்‌ - அறியும்‌ இன்பத்தை நுகரும்‌ 420. 
உணர்வு - அறிவு 854. 

உணல்‌ - உண்டல்‌ 299. 

உணலிள்‌ - உண்ணுதலினும்‌ பார்க்க 1826. 
உணவு - உணவாகிய கேள்வி 418. 

உணவின்‌ - உணவாகிய ; உணவுபேரன்ற 418. 
உணி - (மக்கள்‌) நீரருந்தும்‌ குளம்‌ ; கேணி 815. 
உணில்‌ - உண்ண விரும்பினால்‌ 928. 


68 உணிள்‌ 

உணின்‌ - உண்பானாயின்‌ 9489. 

உண்க - உட்கொள்ளுக 922, 943. 

உண்கண்‌ - மையுண்டகண்‌ 1118, 1172, 1174, 
1219, 1271. 

உண்ட - உண்டபொழுது 930. 

உண்டது - உண்ட்‌ உணவு 1826. 

கட்‌ - உட்கொள்ளுதல்‌; 1128, 82 உண்ணுதலை 

45, 

உண்டாக - காலமிருக்கும்படி. 348; பொருளிருக்க 
758; உளதாக 988. 

உண்டாங்கொல்‌ - உண்டாமோ 9828. 

உண்டாம்‌ - உண்டு 110- 

உண்டாயிலும்‌ - உண்டாயிருப்பினும்‌ 1005. 

உண்டாயிள்‌ - உண்டாவதாயின்‌ 128. 

உண்டார்‌ - உண்டவர்‌ 258. 

உண்டார்கண்‌ - உண்டவரிடத்து 1090. 

உண்டி - உணவை 945, 

உண்டு -உளது54...... : உட்கொண்டு 829, 580, 
1099, 1101. 

உண்டேல்‌ - உண்டாயின்‌ 868, 1075, 1151. 

உண்ண - உண்பானாயின்‌ 255. 

உண்ணலினள்‌ - உண்டற்கு 1065. 

உண்ணற்க - உண்ணாதொழிக 929. 

உண்ணு - உண்ணாத 980. 

உண்ணுது - உணவைத்‌ தவிர்த்து 160. 

உண்ணுமை - உண்ணாமல்‌ இருத்தல்‌ 255, 257, 259. 

உண்ணார்‌ - உண்ணமாட்டார்‌ 958. 


உயர்ந்து 69 





உண்ணள்‌ - உண்ணானாயின்‌ ; உண்ணாதவன்‌ 1001. 

உண்ணிள்‌- உண்ணுவானாயின்‌ 945, 947. 

உண்ணும்‌ - விழுங்கும்‌ ; அழிக்கும்‌ 886; தின்னும்‌ 
597; பருகும்‌ 1084, 1221. 

உண்பதூஉம்‌ - உண்ணப்‌ படுவதும்‌ 166, 1079. 

உண்பர்‌ - அருந்துவர்‌ கோக்குவர்‌ 1811. 

உண்பான்‌ - தின்பவன்‌ 951, 946. - 

உண்மை - உளராதல்‌ 572 ; இயல்பு (ஊழினாலாகிய 
பேதைமை) 878 ; உள்ளதன்மை 1218 

உண்மையான்‌ - இருப்பதினால்‌ 571; உளராய அதன்‌- 
மையால்‌ 1055; உண்டாம்‌ ஆதலால்‌ 112. 

உதவி - நன்றி 70, 101, 108, 105. 

உதவும்‌ - உதவிக்காக்கும்‌ 746. 

உப்பக்கம்‌ - முதுகு 620. 

கக்‌ காண்பர்‌ - புறங்காண்பர்‌, தோற்கடிப்பர்‌ 

உப்பாதல்‌ - இனிமையராதல்‌ 802. 

உப்பிற்கும்‌ - (பிறரிடும்‌) உப்பிற்கும்‌ 1050. 

உப்பு - இனிமை 808; கறி உப்பு 1802; இனிமை 
1898. 


உம்‌ - அசை நிலை 110, 896, 999, 1050, 1075, 
1146, 1164, 1927. 

உயர்‌ - நெடிய 279. 

உயர்ந்த - வளர்ந்த; மிகுந்த 938; எய்தற்கரிய 
5406, 

உயர்ந்து - உயர்ந்து (பலர்‌ காணத்தெரியும்படி) 


8 


70 உயர்வு 





உயர்வு - பெருமை, மேம்பாடு 185; உயர்ச்சி 
(பொருள்‌, படைகளால்‌ மிஞ்தல்‌) 595 ; 
உயர்சீசியையே 596; நெடுமை 743; பணி- 
யரமை தன்மை சூறைவுபடாமல்‌ ஒழுகல்‌ : 
தாழ்ச்சி சொல்லாமல்‌ கனமாயிருத்தல்‌ 
வேண்டும்‌ (பரிதி) 068. 

உயலாற்று - உய்யமாட்டாமை கேதுவரகிய 1174. 

உயல்‌ - ஒழிதல்‌ 40; உளதாதல்‌; உ.ய்தல்‌. 427; 
(காமநேரயிலிருந்து தப்பியிருக்கும்‌). தப்புதல்‌ 
1174, 1919. 


உயிரச்சம்‌ - தனது உயிரை இழப்பதற்கு ௮ச்சமும்‌ 
501. 


உயிரஞ்சா - உயிரைவிடப்‌ பயப்படாத 778. 

உயிரார்‌ - வீரர்‌ 777. 

உமீரிடை - உயிருக்குள்ள 888; உயிரிடத்து 1192. 

உயிரிலும்‌ - உயிரைக்‌ காட்டிலும்‌ 181. 

உயிரின்‌ - உயிரினின்று 258. 

உயிரினும்‌ - உமிருக்கும்மேலாக 13. 

உயிரை - உயிரினை 1017. 

உயிர்‌ - சீவன்‌ 78, 80...... 

உயிர்காவா - உயிர்காவுதண்டாக 1168. 

உயிர்க்கு - உயிருக்கு 30, 811. 

உயிர்க்கும்‌ - மக்களுக்கும்‌ 851, 972, 1012. 

உயிர்த்து - மோந்து 1101. 

உயிர்நிலை - உயிருக்கு இருப்பிடம்‌ 80; உயிர்கள்‌ 
நிலைபெறுதல்‌ 255 ; உடம்பு 990. 

உயிர்நீப்பர்‌ - உயிர்‌ விடுவர்‌ 909. 


ரம்‌ 71 


[2 





உயிர்போம்‌ - உயிர்போவதுபோல்‌ ஏக்கம்‌ உண்டா- 
கும்‌ 1070. 

உயிர்ப்ப - கூச்ீசுவிட 768, மூச்சு விடுகின்ற அ௮வ்‌- 
வளவு நேரம்‌ 880. 

உயிர்ப்பொருட்டு - உமர்‌ போகாமல்‌ இருத்தத்‌ 
பொருட்டு 1017. 

உயிர்‌ மருட்டிபற்று - உயிருள்ளதுபோல்‌ மயக்கிய- 
தனை ஓக்கும்‌ 1080. 

உய்கிற்பின்‌ - செலுத்துவானாயின்‌ ; அனுபவிக்க 
வல்லவனாயின்‌ 440. 

உய்க்கும்‌ - கொண்டுபோய்‌ விடும்‌ 121; (உடம்‌- 
பைச்‌) செலுத்துகற்கு, உயிர்‌ வாழ்தற்கு 948: 
(என்னிடத்திலிருந்து பிரித்துக்‌) கொண்டு 
பேரஇன்றது 1134. 

உய்த்தல்‌ - இழுத்துக்‌ கொண்டு போதல்‌ 1287. 

உய்த்து -கொண்டு போய்‌ 876; செலுத்தி 187; 
கொண்டு சென்று 1076. 

உய்த்துவிடும்‌ - கொண்டு செஜுத்தி விடும்‌ 121, 168. 

உய்ப்பது - செலுத்துவது 428. 

உய்யா - பிழைக்க முடியாத, கடக்க முடியாத 818. 

உய்யாது - செலுத்தாது 906. 

உய்யார்‌ - பிழைக்க மாட்டார்‌ (உயிர்க்கேடு வரும்‌) 
896, 900. 

உய்வர்‌ - பிழைப்பர்‌, தப்புவர்‌ 207. 

உய்வில்‌ - உய்யமாட்டாமைக்கு ஏதுவாகிய 1174. 

உய்வு - பாவத்தினின்றும்‌ நீங்கும்‌ வழி 110 ; உயி- 

ர ருய்தல்‌ 896, ஒழிவு 1174. 
உரம்‌ - அறிவு 600; வலிமை 888. 


72 உரடவார்‌ 





உரடவார்‌ - அறிவுடையேசர்‌ 186; ஊக்கமுடை- 
யோர்‌ 597. 

உரன்‌ - அறிவு 84; வெற்றி; வலிமை 1808. 

உரிமை - உரித்தாந்தன்மை 518, 578. 

உரியர்‌ - உரியராக வுடையர்‌ 78 ; வல்லவர்‌ 1080. 

உரியள்‌ - அவ்வினை செய்தற்கு உரியவன்‌ (ஏழற்‌.ற- 
வன்‌) 518. 

உரியார்‌ - உரிமையுடையவர்‌ (பெயர்‌ பெறத்தக்க- 
வர்‌) 149. 

உரியாள்‌ - உரிமை உடையவள்‌ (மைவி 149.) 

௨௫ - வடிவு 201, 585; தோற்றப்‌ பொலிவு 684, 

உருகும்‌ - கரையும்‌ 10069. 

உருவம்‌ - வேடம்‌ 978. 

உருவு - வடிவின்‌ (சிறுமை) 667. 

உர௫வாடு - வடிவோடு 585. 

உருளாயம்‌ - தாயம்‌ சோணாலு வாணாலு போன்ற்‌- 
வற்றைச்‌ சொல்லிக்‌ கொண்டு கட்டை 
உருட்டி. ஆடுதல்‌, 988. 

உருள்‌ - உருள்கின்‌.ந 067 ; (சூதாடுங்காய்‌) உருள்‌- 
கலாலுண்டான 888. 

உரை - சொல்‌ 198; புகழ்‌ 581, 

உரைக்கலாள்‌ - சொல்லுதலால்‌ 1076. 

உரைக்கல்‌ . சொல்லுதல்‌ 197], 

உரைக்கு - சொல்வேன்‌ 1181, 

உரைக்கும்‌ - சொல்லும்‌ 198, 709; சொல்லுவர்‌ 
748; சொல்லும்‌ 912; சொல்லா நின்றன 
1995. 

உரைக்கோ - சொல்லுவேன்‌ 1181, 


உல்கியல்‌ 72 

உரைந்தலும்‌ - உரைக்க எனில்‌ சொல்லவும்‌ 1162. 

உரைத்து - சொல்லி 1237. 

உரைத்தும்‌ - சொல்லியும்‌ 834. 

உரைப்பது - (கான்‌ நாவினால்‌) சொல்லுவதும்‌ 1184. 

உரைப்பவை - (சிறப்பாக எடுத்துச்‌) சொல்பவை 
2523. 


்‌ உரைப்பாய்‌ - சொல்லுவாய்‌, சொல்லுகின்ற 1200. 

உரைப்பார்க்கு - தாது உரைக்க உரியாருக்கு (தூத- 
ருக்கு) 682. 

உரைப்பான்‌ - கூறுவான்‌, சொல்லுவான்‌ 189, 681, 
685, 687, 689. 

உரையாதார்‌ - உரைக்க மாட்டாதவர்‌ 650. 

உரையாமை - கூறாமை 228. 

உலகத்தார்‌ - உயர்ந்தோர்‌; உலகத்தவர்‌(294, 850. 

உ£கத்தார்க்கு ஆணி - உலகத்தாராகிய தேருக்கு 
அச்சாணி 1032. 

உலகத்து - உலகத்து வழங்குகின்ற 588; உலகத்‌ 
தனது 087. 

உ£கத்துள்‌ - உலகத்தின்‌ கண்‌ 18. 

உல்கத்தியற்கை - உலக நடை 637. 

உலகத்தோடு - உலக கடையோடு, உயர்ந்த மக்கள்‌ 
ஒழுகும்‌ ஒழுக்கம்‌ போல 140, 426. 

. உ௰கம்‌ - இவ்வுலகிலுள்ள உயிர்கள்‌ 11 ; மண்ணுல- 
இன்‌ கண்‌ 19; உயர்ந்தோர்‌ 117 ; நிலவுலகம்‌ 
925, 945, 247 ; உயாறந்தோர்‌ 280, நிலவுலகம்‌ 
346; உயர்ந்தோர்‌ 425, 420; உலக நடை 
096 உயர்ந்தோர்‌ 1031. 

உலகியல்‌ - உலகநடை ; உலக வாழ்க்கை 572, 

7 


74 உ௰௫ 


உ௰௫ - உயிர்கள்‌ ; நிலவுலகம்‌; உலக வாழ்வு 90, 
97, 58, 911; உலக ௩டை 815; நிலவுலகம்‌ 
954 : மக்கள்‌ 256; நிலவுலகம்‌ 990, 3860, 387, 
889: மக்கள்‌ 899, 470; நிலவுலகம்‌ 520, 
542, 544, 57], 572, 578, 012; மக்கள்‌ 
670, 809, 841; நிலவுலகம்‌ 874; மக்கள்‌ 
970, 994; முத்தி உலகம்‌ 1108; மக்கள்‌ 
1095, 1015. 

உ௰௫ அவாம்‌ - உலக கடையை விரும்பிச்‌ செய்யும்‌ 
915. 

உலகெல்லாம்‌ - உலகத்து உயிர்களெல்லாம்‌ 542. 


உலந்த - வற்றி விட்டன 1174. 
ளை - (அரசனுக்கு) அழிவு வந்த விடத்து 





உலைவு - தளர்வு 680, 762, 888. 

உலைவு இன்றி - இளையாது 620. 

உல்கு - தீர்வை 750. 

உவக்காண்‌ - உங்கே செல்வாராக ; உங்கே பாராய்‌ 
(மண) 1185. 

உவக்கும்‌ - மசிழ்வான்‌ 09; (பெற்றவர்‌) மகிழ்தலா- 
லுண்டாகும்‌ 928. 

உவந்தாரை - விரும்மியவமை 204- 

எண்ட பதனன 842; (உள்‌) மகிழ்ந்து 1061, 


உவப்ப - (பாவருக்கும்‌) மகிழ்ச்சி உண்டாக 894, 
உவப்பது - மகிழுந்தன்மை 1057. 


உறை ரதி 





உவப்பிலும்‌ - மகிழினும்‌, விரும்பினும்‌ 707. 

உவமை - நிகர்‌, ஒப்பு 7. 

உவரி - கடல்போல 708. 

உழக்கும்‌ - அனுபவிக்கும்‌ 1125, 1175, 1229. 

உழத்தொறூஉம்‌ - அனுபவிக்குந்தோறும்‌, நுகரும்‌ 
போதெல்லாம்‌ 940. 

உழந்து - க்‌ (பின்‌ அது பெறாது) ; முயன்று 

(மண) 1131. 

உழந்தும்‌ - (கோயினை) அனுபவித்து 1137, 

உழந்துழந்து - (அழுது துன்பத்தை) அனுபவித்து 
அனுபவித்து ; -- அடுக்கு இடைவிடாமைக்‌ 
கண்‌ வந்தது 117 


உழப்பது - அனுபவிப்பது 787 ; வருந்துவது 1172. 

உழப்பர்‌ - வருந்துவர்‌ 936. 

உழப்பிக்கும்‌ - உறுவிக்கும்‌, படுத்துவிக்கும்‌ 998. 

உழவர்‌ - உழுதொழில்‌ செய்கின்றவர்‌ 14, 872. 

உழவிலர்‌ - உழவர்‌ 1036. 

உரவு - உழுதொழில்‌, உழுதல்‌ 1081 தொழில்கள்‌ 
எல்லாவற்றினுஞ்‌ சிறந்த உழவின்‌ சிறப்பு 
[அதி. 104 

உழாஅர்‌ - உழுதலைச்‌ செய்யரர்‌ 14. 

உழி - இடம்‌ 226, 415. 

உழுது - உழுதலைச்‌ செய்து 1098. 

உடதன - உழுவினால்‌ உணவைப்‌ பெற்று உண்டு 


உழுவார்‌ - உழுதொழில்‌ செய்பவர்‌ 1092. 
உறை - இடம்‌ 580; இடத்து 594, 1994, 


76 உழைச்‌ செல்லாள்‌ 





உரைச்செல்வான்‌ - மருந்துகளை (இடித்து, அரைத்து 
பிழிந்து) செய்கின்றவன்‌ 950. : 

உறைப்பிரிந்து - தன்னிடத்தினின்று நீங்கி 580. 

உறையிருந்தான்‌ - பக்கத்திலிருக்கும்‌ அமைச்சன்‌ 
698. 


உள - உள்ளன, இருக்கின்றன 5&, 298, 241, 804 
880, 485, 58], 527, 086, 78], 995, 1019, 
1101. 

உளதாகும்‌ - (புகழுடம்பு தோற்றுவதற்கு) உள்ள- 
தாகிய 825. 

உளது - உள்ளதாவது 454 

உளபோல - உள்ளனபோலத்‌ தோன்றி 479. . 

உளபபோல்‌ - இருக்கன்றனபோல 574. 

உளராகார்‌ - பிழைக்க மாட்டார்‌, அழிவர்‌ 6905. 

உளர்‌ - (உயிரோடு) இருக்கின்றார்‌ 406, 780, 1178, 

மாண 1204. 

ப அ - நிலை பெறுகன்றவ ரல்லர்‌, இறப்பர்‌ 

ஈ.. (தனக்கு) உள்ள பொருளின்‌ அளவு 

உளன்‌ - இருக்கின்றான்‌ 994, 936. 

உளவாக - தன்னிடத்தில்‌ இருக்க 100. 

உளார்‌ - இருப்பவர்‌, உறைபவர்‌ 25. 

உளாள்‌ - உறைவாள்‌, இருப்பாள்‌ 017. 

உளி - பரல்‌ (மூன்றாம்‌ வேற்றுமை உருபு) 545. 

உளம்‌ - உள்ளேமாயிருக்கின்றோமோ 1204. 

உடளள்‌ - இருக்கின்றேன்‌ 1167; உயிர்‌ வாழ்கின்‌- 
றேன்‌ 1206; உயிரை வைத்துக்‌ கொண்‌்- 
டி.ருக்கன்றேன்‌ 1269, 


உள்ளத்தின்‌ 17 

உள்‌ - இடத்தில்‌ ௦0.. க்ணத்தில்‌ 199 ; உட்புகுந்து 

ட அதனி முடியாத (மண) 491; உள்ளம்‌ 

: உள்ள தன்மை 677: உள்ளம்‌ 680; 

உள்ளாய்‌ நிற்கும்‌ 735; மனம்‌ 927 ; உள்ளி- 
டம்‌ 955, 1177, 1274, 1924. 


உள்ளர்‌ - ஊர்‌உள்‌, நடுஊர்‌ : உள்ளூரில்‌ இருப்பவ- 
மால்‌ 927. 

உள்‌ஒற்றி - உள்கிகழ்வதை உய்த்தறிந்து 927. 

உள்‌ வீழ்ந்தக்‌ கண்ணும்‌ - சுருங்கிய விடத்தும்‌ 955. 

உள்ள - நினைக்க 109, 857; (இனி இவரை எவ்‌- 
வாறு அங்கு எதிர்ப்படுவோமென நினைக்கு- 
மாறு) 894: நிக்க 540; ஊக்க 600; 
நினைக்க 699; ஊக்க 971; நினைக்க 1069. 
1206, 1981. 

உள்ளஉ0ளன்‌ - நிசைத்தலால்‌ உயிர்‌ வாழ்கின்றேன்‌ 
1206 

உள்ளங்கொளல்‌ - கருத்தைத்தான்‌ அறிதல்‌ வேண்‌- 
டும்‌ 677. 

உள்ளதாம்‌ - உள்ளதாகும்‌ 889. 

உள்ளது - இருப்பது 58; இடத்து 255; மெய்ப்‌- 
பொருள்‌ 857; நிகழ்வது 572; இருப்பது 
1091. 

உள்ளதூஉம்‌ - அடங்குவதும்‌ 641; கரைந்து உள்ள- 
தும்‌; சேர்ந்ததும்‌ 982; கரைந்து நின்ற உள்ள 
மும்‌ 1069. 

உள்ளத்தார்‌ - மனத்திலிருப்பவர்‌ 1249. 

உள்ளத்தால்‌ - மனத்தால்‌ 288; உள்ளத்துக்கேற்ப 
294; மனத்தால்‌ 809 

உள்ளத்தின்‌ - மனத்திலே ; மனத்தினாலே 628. 





78 உள்ளத்து 

உள்ளத்து - ஊக்கத்தின்‌ 595, 

உள்ளத்துள்‌ - மனத்தில்‌ 894, 1180. 

உள்ளப்படும்‌ - மதிக்கப்படும்‌ 665. 

உள்ளம்‌ - மனம்‌ 857, 488; ஊக்கம்‌ 699, 598; 
மனம்‌ 077; ஊக்கம்‌ 798; மனம்‌ 799, 1057, 
1069, 1170, 1207, ஊக்கம்‌ 1968. 

உள்ளலும்‌ - கிசைத்தலும்‌-உம்மை இழிவு சிறப்பின்‌ 
கண்வந்தது, ௮ல்‌ விகுதி வியங்கோள்‌ எதிர்‌ 
மறைக்‌ கண்வந்தது 289. 

உள்ளல்‌ - நினைத்தல்‌ 282 ; நினைக்க 596; நினைத்தல்‌ 
1248, 1818. 

உள்ள வெறுக்கை - ஊக்கமிகுதி ; மனப்பெருமை 
971... 





உள்ளற்க - கினையா தொழிக; உள்ளம்‌ கருதற்க 
198. 


உள்ளார்‌ - இருக்கின்றார்‌ 1197. 

உள்ளான்‌ - கினையான்‌, நினைக்கமாட்டான்‌ 809, 980. 

உள்ளாள்கொல்‌ - (கள்ளுண்ணும்போது தனக்கு 
இருக்கும்‌ சோர்வைப்பற்றி, நினையான்‌ 
போலும்‌ (கினைப்பானாயின்‌ நீங்கும்‌) 980. 

உள்ளி - நினைந்து 1880; உள்ளுதலால்‌ (அழுத- 
லால்‌) 1991; நினைத்து 1949; 1949, 1964, 
1817, 1820. 

உள்ளியது - நிஊைத்ததனை, கருதிய பேறுகள்‌ 809; 
நிணத்த காரியத்தை 540, 

உள்ளினும்‌ - (முன்‌ அனுபவித்தவற்றை) நினைத்தர- 
லும்‌, 1201; (பிரிவை) நினைத்தாலும்‌ 1207. 

உள்ளினன்‌ - நினைத்தேன்‌ 1816, 


உ௫௮மை 19 


உள்ளின்‌ - நினைத்தால்‌ 799; அகத்து 1126; கினைப்‌- 
பின்‌ 1201, 1207. 

உள்ளுக - நிக்க 529. 

உள்ளும்‌ - நினைந்திருக்கும்‌ 1298. 

உள்ளுவது - நினைப்பது 596. 

உள்ளுவர்‌ - நினைப்பர்‌ 107. 

உள்ளுவள்‌ - நினைப்பேன்‌ 1195; (அவர்‌ சொற்களை) 
நினைப்பேன்‌ 1184. 

உள்ளுவன்‌ - நினைப்பேன்‌ 1136. 

உள்ளுள்ளே - உள்ளத்துள்ளே ; உள்ளுக்தோறும்‌ 
உள்ளும்‌ தோறும்‌ (காஸி) 1057. 

உற - அடைதலால்‌ 899; வரக்கூடியவற்‌ 595; 

ற ஸ்‌ ன்று ர்க்கூடியவற்றை 595; 

உறங்கி - தூங்கி - 389 

உறந்குவது - தூக்கம்‌ வருவது 889. 

உறல்‌ - அடைதல்‌ 878; உறவு 8846. 

உறல்முறையாள்‌ - உறவு முறைத்‌ தன்மையேரரடு, 
சுற்றத்தாரோடு 885. 

உறவு - படுதல்‌, கொள்ளுதல்‌ 510. 

உறற்பால - வரக்கூடியன 878. 

உற௱அ - அடையாவகை ; உறுமல்‌ என்பது கடைக்‌ 
குறைந்து நின்றது 1059. 

உறுஅதவர்‌ - அயலவர்‌, பழகாதவர்‌ 1096; (என்னை) 
விரும்பாதவர்‌ 1245 ; அன்புடையவராகரத- 


வர்‌ 1992. 


உ௫அ0தா - டத்தை ஒன்றோ ; பெறுதற்‌ 
அரியது 1148. கக 


உர௫ுஅமை - வராதபடி 442, 


80 உ௫௮ர்‌ 





உ௫௮ர்‌ - அயலவர்‌ 1097. 

உரஅர்க்கு - சேராதவருக்கு 1200. 

உ௫அமை - வராமை 448, 

உறின்‌ - (போர்‌) பெற்றால்‌ ; எதிர்ப்படை தம்மேல்‌ 
வந்து தாக்கினால்‌ 778; தனக்கும்‌ பயன்‌ 
உள்ள வழி 819; மெய்யுறக்‌ கலந்தால்‌ 
1970. ்‌ 

உறினென்‌ - தழுவிக்கொண்டாலென்ன 1270. 

உறு - வரும்‌ 261; பெரிய, மிக 499, 784; வந்த, 
வற்து முற்றிய 744; உடையார்‌ இன்மை- 
யால்‌ வந்த 756; அமைந்த, மிஞந்த 1200 ; 
மிகு 1845. 

உறுகண்‌ - வருந்துன்பம்‌; துன்பம்‌ 261, 

உறுதல்‌ - படுதல்‌ 409, 699 ; அன்பு படுதல்‌ 1245, 

உறுதி - நன்மை பயப்பன, நல்லபுத்திமதி 688; 
மிகுதியை (கன்மையைத்‌ தருவதை 690; 
நல்லறிவு 7906. 

உறுதுயர்‌ - மிக்க துயர்‌ 1845. 

உறுதோறு - தழுவ்தோறும்‌ 1106. 

உறு$நாய்‌ - மிக்ககோய்‌ 1200. 

உறுப்கை - முற்றுகையிட்ட பகைவர்‌ 744. 

உறுபசி - மிக்கபசி 784. 

உறுபொருளும்‌ - (உடையவர்‌ இல்லாமையால்‌) வந்த - 
பொருளும்‌ 756. 

உறுப்பினுள்‌ - படைத்துணையுள்‌, அங்கங்களுள்‌ 708; 
அவயவவங்களுள்‌ 705. 

உறுப்பு - (தலைவியின்‌) கண்‌ தோள்‌ நெற்றி முதலி- 
யன, அங்கங்கள்‌ 79, 704, 757; தேர்‌ யாள 


ஊக்கமுடைமை 81 





கூதிரை காலாள்‌ முதலிய உறுப்புகள்‌ 701, 
802; உறுப்பு, உடம்பு, மெப்வரய்‌ கண்‌ 
. மூக்கு முதவிய உறுப்புக்கள்‌ 998. 

உறுப்பு ஒர்‌ அனையர்‌ - அவயவத்தால்‌ ஒரே தன்மை 
வராயிருப்பினும்‌ 704, 

உறும்‌ - கிற்கும்‌, வரும்‌ 880; வந்து, பட்டு 707; 
நல்ல 816, 817; நிற்கும்‌ 1088; நல்லது 
1061. 

உறுவது - (இன்பம்‌) அடைதற்கு ஏதுவாகிய 
கல்விக்ஞூ. 899; பயன்‌ 818; தொடங்கேல்‌, 
செய்தல்‌ 1859 ; விரும்புவது 1271. 

உறுஉம்‌ - மிகுவிக்கும்‌ 94. 

உறை - இருக்கின்ற, உரிய 499; மழை 5௦9; 
ஆயுள்‌ 564; ஆளும்‌ இடம்‌, ஈகர்‌ 080. 

உறைநிலம்‌ - இருக்கும்‌ நாட்டில்‌ 499. 

உறைந்தற்று - தங்கியதுபோலும்‌ 808 ; வாழ்ந்தாற்‌ 
போன்றது 890. 

உறைபதி - இருப்பிடம்‌ 1015. 

உறையும்‌ - வாழும்‌ 50; (இனிது) வாழும்‌ 84. 

உறைவது - ஒழுகுவதாயிற்று ;) ஒழுஞூவது 40; 
தொடங்குதல்‌ 1259 ; சொல்வது 1971, 

உறைவர்‌ - இருப்பர்‌ 1180, 


ளா 


ஊக்க - நெகிழ்த்த; நீக்க 1288. 

ஊக்கத்தின்‌ - மன எழுச்சியால்‌ 478, 

ஊக்கமுடைமை - கருமமாற்றுமிடத்து மனம்‌ சோர்‌- 
வின்றி எழுச்சிகொண்டிருத்தல்‌ [அ.தி. 60]. 


82 ஊக்கம்‌ 

ஊக்கம்‌ - (வினைசெய்தற்கண்‌) மன எழுச்சி 882; 
வலி மிகுதி 486 ; பெருமை 498 ; மன எழுச்சி 
591, 599, 594, 744, 

ஊக்கம்‌ அழிப்பநு - மன எழுச்சியைக்‌ கெடுப்பது 
74ம்‌, 


ஊக்காது - நோக்காது. நினையாது 258. 

ஊக்கார்‌ - மேற்கொள்ளார்‌ 4608. 

ஊக்கி - முயன்று 478. 

ஊத்கிள்‌ - முயன்றால்‌ 476; மேற்கொள்வானாயின்‌ ; 
நினைப்பின்‌ (மண) 858. 

ஊக்ருமாம்‌ கேடு - கேடுமிஞம்‌ 858. 

ஊக்ரும்‌ - (வெல்ல) நினைக்கும்‌ 855. 

ஊந்ரு - மேற்பட்ட, மேலான, 31, 92, 192, 460, 
044; மேல்‌ 1065. 

ஊடலின்‌ - புலத்தலில்‌ 1807, 1822, 1827. 

எடு - ஊடலாரலுண்டாகும்‌ மகழ்ச்சி [அதி. 

ஊடல்‌ - பிணக்குதல்‌; கணவன்‌ மனைவியருக்கி- 
டையில்‌ நேரும்‌ சிறுபிணக்கம்‌ 1109, 1810, 
1920. 

ஊடற்கண்‌ - ஊடலைக்‌ கருதி 1284, 

ஊடாமை - பிணங்கரமை 1982. 

ஊடி - வெறுத்து 1089, புலந்து 1260, 1812, 1928. 

ஊடி பவரை - பிணங்கியவரை 1304, 

ஊடி விடும்‌ - விளைவுகுன்றும்‌ 1089. 

ஊடி.ஐள்‌ - பிணங்கினாள்‌ 1314. 

ஊடுக - புலக்க 1899. 

ஊடுதல்‌ - புலத்தல்‌ 1921, 1880. 


ஊழி0பெயரிறும்‌ 88 





ஊட்டார - அடைவிக்காமல்‌ 878. 

ஊண்‌ - உண்ணுதல்‌ 44; உணவு 997, 939, 1012. 

ஊண்மாலையவர்‌ - உண்ணுமியல்பினர்‌ 1055. 

ஊதியம்‌ - பயன்‌, இலாபம்‌ 8981; ஆகாயம்‌ 449, 
401; பேறு, இலாபம்‌ 797; ஆக்கம்‌, செல்‌- 
வம்‌ 881, 

ஊர - மறைக்க, நெருங்க 601. 

ஊரலர்‌ - ஊரின்‌ பெண்கள்‌ 1147, 1990. 

ஊராண்மை - உபகாரம்‌ 772. 

ஊராம்‌ - தனது ஊர்‌ போன்றதாம்‌ 897. 

ஊரார்க்கு - ஊரிலுள்ளவருக்கு 1180. 

ஊருணி - ஊரிலுள்ளார்‌ நீருண்ணும்‌ முளம்‌ அல்‌- 
லது கேணி 215. 

ஊரும்‌ - படரும்‌, செல்லும்‌ 1189, 

ஊருள்‌ - ஊர்‌ நடுவுள்‌ 1008. 

ஊர்‌ - மக்கள்‌ குடியிருப்பு 216 ; நகரம்‌ 897; ஊரி- 
லுள்ளவர்‌ 1199 ; (வேறு) ஊரில்‌ 1158, 

ஊர்தல்‌ - ஏறிச்செல்லுதல்‌ 1136. 

ஊர்ந்தான்‌ - ஏறிச்‌ செல்பவன்‌ 87. 

ஊர்ந்துவிடல்‌ - மேற்கொண்டொமுகல்‌ ; கொண்ட- 
அளவில்‌ நின்றுவிடும்‌ (பரிமே) 979, 

ஊர்வது - வரத்தக்கது 681 ; பரவுவது 1184. 

றால்‌ - விர ப்பயனால்‌ 971, 

ஊழி - உலகம்‌ அழியும்‌ காலம்‌ 089. 

ஊழி0பெயரிலும்‌ தாம்பெயரார்‌ - ஏலக்‌ கடலும்‌ கரை- 
யும்‌ நில்லாமல்‌ காலம்‌ திரிக்‌, தாலும்‌ தரம்‌ தரி. 
யார்‌; ஊழிக்காலம்‌ வந்தாலும்‌ நிலை பெய. 


ரர்‌ (பரிதி) 989, 


84 ஊழின்‌ 


ஊழின்‌ - ஊழைப்போல 980. 

ஊரையும்‌ - (2ய) வினைப்பயனையும்‌ 620. 

னழ்‌ - வினைப்பயனின்‌ விளைவு. [௮.தி. 98] 

ஊழ்த்து - மலர்ச்‌ இருந்தும்‌ 050. 

ஊறிய - சுரக்த 1191. 

ஊறு - தொடுதலுணர்ச்சி 27; வந்தவிடத்து 595) 
பழுதுபடும்‌ கருமங்களை; உறும்‌ துன்பம்‌ 
(மண) 669; அடைதல்‌ 605; தடை 676; 
அடைதல்‌ 761, 702. 

ஊறுஎய்தி - இடையூறு அடைதலால்‌ 665. 

ஊறுபாடு - துன்பம்‌ 945. 

ஊறும்‌ - சரக்கும்‌ 896, 

ஊற்று - ஊன்று, பற்றுக்கோடு 414; ஊன்று 
ஆகிய 415; நீரூற்று 1161. 

ஊற்றுக்கோல்‌ - ஊன்றுகோல்‌ 415. 

னற்றுநீர்‌ - ஊற்றிலிருந்து வரும்‌ நீர்‌ 1161, 

ஊனைக்குறித்த - உடம்பை இருப்பிடமாகக்கொண்டு 
அதனைவிடா 1018. 

ஊன்‌ - உடம்பு 251, 958, 254, 255, 250, 258, 908. 

ஊள்‌ஒம்பும்‌ - உடம்பைக்‌ காப்பாற்றுகின்‌ ற 908. 

ஊன்றிய - தாக்கிய 988. 

ஊன்றும்‌ - நிலைநாட்டும்‌ 597, 015, 789, 1030. 





எ 


௭௫ - படைக்கலம்‌ 759; கூர்மை 7785. 
எங்ஙனம்‌ - எவ்வாறு, எப்படி. 251, 


எண்ணுது 85 

எச்சம்‌ - எஞ்சி கிற்பது 988; ஒழிந்து நிற்பது 674, 
1004; ஒழிந்தவை 1018; அஃதொழிந்தது 
1075; மக்கட்பேறு 114. 

எச்சத்தால்‌ - மக்களால்‌ 114. 

எச்சத்திற்கு - வழியிலுள்ளசர்க்கு 118. 

எஞ்சல்‌ - அற்றுப்போதல்‌ 44. 

எஞ்சாது - ஒழியாமல்‌ 690. 

எஞ்சாமை - ஒழியாமல்‌; குறையாமல்‌ 497. 

எஞ்ஞான்று - எப்போது 44, 145, 817, 201, 489), 
582, 685, 097, 701, 804, 870, 886, 908, 
905, 910, 921, 926, 927. 

எடுக்கும்‌ - எழுப்பும்‌ 1150. 

எடுத்து - எடுத்து எண்ணி 770. 

எடுபதகரு - உண்டாக்குவதும்‌, வாழவைப்பதும்‌ 


எட்பகவு - எட்பிளவு 889. 

எண்‌ - எட்டு 9; கணக்கு; கணிதம்‌ 892; அரிய; 
அறிதற்கரிய 424 ; எளிய 548, 760: எண்‌- 
ணம்‌ 910: எளிய 991. 

எண்குணத்தான்‌ - எட்டுக்‌ ுணங்களுடைய கடவுள்‌ 9. 

எண்‌ சேர்ந்தநெஞ்சத்து - ஆலோசனை செப்யும்‌ 
மனமும்‌ 910, 

எண்ண - மதிக்க 922. 

எண்ணப்படுலது - கொள்ளப்படுவது 438. 

எண்ணம்‌ - எண்ணியிருந்த வெற்றியை 494. 

எண்தை - ஆராயாத, ஆலோசனை செய்யாத 508. 

எண்ணுது - வீசாரியாது (பின்விீளைவதை நினை- 
யாது) 180. 

8 


56 எண்ணி 


எண்ணி - ஆராய்ந்து 462, 407, 470, 497, 580, 
675; சொல்லும்‌ வழியை முன்னே அறிந்து ' 
687; ஆராய்ந்து 699, 1298. 

எண்ணிக்‌ கொண்டற்று - எண்ணிய நிர்தாற்போலும்‌ 
95. 


எண்ணீய - பெத நிகஷைத்தவற்றை 606; கருதிய 
758 ; (ஒன்று இரண்டு மூன்று) என்று எண்‌- 
ணிக்‌ சொல்லப்பட்ட 941. 

எண்ணியருன்று - வகுத்துச்‌ சொல்லிய வாதம்‌ பித்‌- 
தம்‌ சிலேட்டுமம்‌ என்னும்‌ மூன்று 941. 

எண்ணியாங்கு - நினைத்தபடி. 606. 

எண்ணியார்‌ - (வெல்வகாக) எண்ணியிருந்தவர்‌ 
494; நினைத்தவர்‌ 606. 

எண்ணின்‌ - நினைப்பாரரயின்‌ 264. 

எண்ணும்‌ - நினைக்கும்‌ 639, 1004. 

எண்ணுவம்‌ - எண்ணுவோம்‌ 467. 

எண்பதத்தாள்‌ - எளிதில்‌ (பார்த்துப்‌ பேசத்தக்க) 
நிலையிலுள்ளானாக, -- எண்பதம்‌ -- வம்தவர்‌- 
தம்‌ முறையைச்‌ சொல்லுதற்கு ஏற்ற காலம்‌ 
548. 

எண்பதத்தால்‌ - எளிய காலத்தால்‌; எல்லோரும்‌ தம்‌ 
குறை சொல்வதற்கு எய்தும்‌ காலத்தால்‌ 991, 

எண்பொருள்‌ - கிட்டும்‌ பொருள்கள்‌ 760. 

எதிரதுஆக்‌ - பின்‌ வருவதை முன்ன நிந்து 499, 

எதிர்‌ - எதிர்த்து, எதிரில்‌ 765; மாறுபாடு 885, 
858 ; எதிரில்‌, நேரில்‌ 1089. 

எதிர்சாய்ந்து - ஏற்றுக்‌ கொள்ளாத 85. 

எதிர்ப்பை - எதிர்‌ பார்த்தலை 9821, 


எப்துப 07 








. எத்தள்மைத்து ஆயினும்‌ - யாதொரு இயல்பின தரய்த்‌ 
தோன்றினும்‌ 355, 

எந்நலத்ததாஉம்‌ - ஒரு ஈலத்தினும்‌ 982. 

எந்நன்றி - எல்ல நன்மையையும்‌; எகர வினா 
சிறப்பை யுணர்த்தும்‌ 110- 

எப்பால்‌ - எவ்வகைப்பட்ட 588. 

எமக்கு - நமக்கு 790, 1142, 1176, 199], 

எம்‌ - எமது 1196; எம்மை 1180; எமது 1185: 
1204, 1205, 1222, 1278. 

எம்மிடை - எங்களிடத்து 1199, 

எம்மை - எங்ககை 1205, 1217, 1818. 

எயிறு - பல்‌ 1121. 

எய்த - பொருந்தத்தக்க 516 ; ஏவிய 772 

எய்தலால்‌ - பெறலாம்‌ ஆதலால்‌ 865. 

எய்தலின்‌ - உண்டா தலைவிட 815, 

எய்தல்‌ - பெறுதல்‌ 540, 606, 671, 904, 991. 

எய்தற்கு - அடைதற்கு 489, 

எய்தா - அடைதற்குரியதல்லாத ; அடாத 137. 

எய்தாமை - இல்லையாதல்‌ 815. 

எய்தார்‌ - பெரார்‌ 598, 901, 

எய்தி - பெற்று 605, 749, 989. 

எய்திய - பெற்ற 657. 

எய்தியக்கண்‌ - (தம்வயத்தது) ஆகிய வழியும்‌ 554 ; 
உடையராய விடத்தும்‌ 070 ; கிறைந்திருக்தா- 
லும்‌ 740, 

எய்தின்று - அடைச்தது 1940, 

எய்துப - பெறுவர்‌ 666, 


88 எய்துபிழைத்தது 





எய்துரிழைத்தது - எய்து இலக்குத்‌ தவறிய 772. 
எய்தும்‌ - (மறுமையில்‌) அடையும்‌ 75; அடைவான்‌ 
145: பெறும்‌ 809, 610; அடையும்‌ 1024, 

எய்துவர்‌ - பெறுவர்‌ 137. 

எய்யாமை - (மெய்‌) வருந்தரமை, முயலாமையில்‌ 
3 

எரி - நெருப்பு 808, 485, 1148. 

எரியால்‌ - நெருப்பால்‌ 896. 

௭௫ ட : ஆடுமாடுகளின்‌ எரு 1087, 1088, 


எலிப்பகை - எலியாகிய பகை 768. 

எல்லா - அனைத்து 260, 996, 999, 301, 457, 746, 
851, 972. 

எல்லா௮ம்‌ - எல்லாம்‌ 875. 

எல்லாம்‌ - அளைத்தும்‌--1, 15, 99............ 

எல்லாரும்‌ - அணைவரும்‌ 191, 742, 1199, 1211, 

எல்லார்க்கும்‌ - அனைவருக்கும்‌ 582. 

எல்லைக்கண்‌ - எல்லையோடு, எல்லைக்குள்‌ 806. 

எவள்‌ - யாது (உளது) 31; யாது 46; 57; யாது 
(பயனை) 79; யாது பயணைக்கருதி 99, 287; 
என்ன பயனை 972; என்னாம்‌ 845; யாது 
கருதி 879; யாது 574; என்ன பயனை 803 ; 
என்ன பயனுடையது 1089 : என்ன செய்- 
வோ 1165; என்கருதி 1171; எதற்காக 
11/8; என்ன இன்பத்தை 1195: யாது 
1207, 1291 ; என்ன 1808. ்‌ 

எவ்வ - துன்பந்தரும்‌ 859 ; ஒன்றாலும்‌ தீராத 124], 

எல்வது - எப்படி. 496. 


எளியர்‌ 89 





எவ்வம்‌ - துன்பந்தரும்‌ (செயல்‌), இளி வரவு 328; 
ஒன்றாலும்‌ தீராமை 1241. 


எவ்வுயிர்க்கும்‌ - எல்லா உயிர்கள்மேலும்‌ 80. 

எழ - உண்டாக 1147, 

எழிலி - முகில்‌ 17. 

எழில்‌ - அழகு, எழுச்சி (தோற்றப்‌ பொலிவு) 407. 
எழு - ஏழு 62, 107, 1209, 1278. 

எழுதல்‌ - போர்‌ கருதிச்‌ செல்லுதல்‌ 465. 

எழுக - (கண்ணுக்கு) மை எழுதும்போது 


எழுதேம்‌ - எழுதமாட்டோம்‌ 1127. 


எழுத்து - நெடுக்கணக்கு 1; “எழுத்தும்‌ சொல்லும்‌”? 
முதலிய அஞ்சு இலட்சணமும்‌ (பரிதி) ; 
இயற்றமிழ்‌ (சிவஞான முனிவர்‌) 892. 


எழுபதுகோடி - மிகப்பல; ஏழாகிய பத்துக்கோடி 
689. 


எழுபிறப்பு - தேவர்‌, அசுரர்‌, நரர்‌, மிருகம்‌, பட்ச, 
ஊாவன, நீர்‌ வாழ்வன, தாவரம்‌ ஏழு 


பிறப்பு (பழைய உரை) 02, 107. 


எழுமை - வினைப்பயன்‌ தொடரும்‌ ஏழு பிறப்பு; 
எழு வகையுடைய 107, 126, 898, 588, 885. 


எழுமையும்‌ . ஏழு பிறப்பிலும்‌ 126. 

எழுவாரை - (பிற தொழில்‌) செய்வாரை 1082. 
எழுவாள்‌ - எழுந்திருப்பாள்‌ 55. 

எளிது - அரியதன்று 145, 540, 745, 864, 991, 
எளிய - இலகுவானவை 664, 

எளியர்‌ - பலராவர்‌; பெறுதற்கு எளியராவர்‌ 728. 


90 ப எளியன்‌ 

எளியன்‌ - அணுகுதற்கு எளிமையுடையவன்‌ ; * எளி- 
மையாவது பேரத்‌ தாணிக்கண்‌ அந்தணர்‌ 
சான்றோர்‌ உள்ளிட்டாரோடு செவ்வியுடைய- 
னாயிருத்தல்‌ ? 868. 

எள்‌ - எள்ளின்‌ விதை 889. 

எள்ளப்படும்‌ - இகழ்ப்படுவான்‌ 191. 

எள்ளற்க - இகழாதொழிக ; இகழ்தல்‌--அற்பமாக- 
நித்தல்‌, 491, 

எள்ளாத - இகழாத 470. 

எள்ளாநு - இழிவு சொல்லாது 1057. 

எள்ளாமை - இகழப்படாமை 981 ; இகழாமை 067. 

எள்ளின்‌ - இகழின்‌ (வரயில்‌ மறுக்கன்‌) 1298, 

எள்ளும்‌ - இகழ்ந்து கூறும்‌ 607. 

எள்ளுவாரை - இகழும்‌ பகைவரை 829, 

எள்ளுவர்‌ - இகழ்வர்‌ 752. 

எறிக - செய்க, தண்டிக்க 569. 

எறிதற்ரு - வெட்டுவதற்கு 821. 

எறிந்தும்‌ - (ஒருமுகமாகப்‌) போர்‌ செய்தும்‌ 747. 

எறிய - வீச 775. 

ஏற்று - நீங்காத 663. 

எற்றிற்கு - எதற்கு 1080, 

எற்று - யாது செய்தோம்‌ 975; எத்தன்மையது 
557, 655, 1956. 

எற்றுள்‌ - எல்லாவற்றுள்ளும்‌ 488, 

என - என்றுசொல்ல 55, 09; என்று சொல்லப்‌- 
பட்ட 108; என்து 816; என்பது 884; 
என்று 680, 700; என்று சொல்ல 799; 


எனைத்துஆனும்‌ 91 





என்றும்‌ 760; என்று சொல்லப்படுவது 
வேறு 948; என்று சொல்லப்பட்ட 1095; 
என்து 1178; 1190, 1216, 1936; என்று 
கருதி 1245; என்று சொல்லப்பட்ட 1258; 
என்து 1957; என்து கருதி 1259; என்பது 
பற்றி 19899, 

எனக்கு - 1151. 

எனது - என்னுடைய 8406. 

எனப்படுதல்‌ - என்று சொல்லப்படுதல்‌ 967. 

எனப்படும்‌ - என்று சொல்லப்படும்‌ 459, 

எனப்படுவது - என்று சொல்லப்படுவது 991, 894, 
591, 801, 844. 

எளப்படுலர்‌ - என்று சொல்லப்படுவா்‌ 799. 

வ லு - என்று பிறரால்‌ செல்லப்படுபவர்கள்‌ 

எனப்பட்டது - (சிறப்பித்துச்‌) சொல்லப்பட்டது 49, 

எனல்‌ - என்று சொல்லற்க 190; என்றுகருதற்க 
282; என்று கருதல்‌ 971, 1148, 1260. 

ட என்று சொல்லப்படுபவர்‌ உளராயினும்‌ 


எனின்‌ - என்றால்‌ (ஆனால்‌) 2, 19, 90, 82, 109, 
149, 178... 

எனை - எவ்வளவு 528; எவ்வளவு (பெருமை) 144, 
207; எல்லா 514, 750, 

எனைத்தானும்‌ - சிறிதாயினும்‌ 217. 

எனத்து - எவ்வளவு (சிறியது) 809, 281, 800, 
917, 416, 820, 835, 1202 ; எவ்வளவு 1208 ; 
எவ்வளவு சிதியது 1241. 

எனைத்துஆலும்‌ - சிறிதளவாயினும்‌ 416, 


99 எனைத்து ஒன்றும்‌ 





எனைத்து ஒன்றும்‌ - யாதொரு பொருளையும்‌ 981; 
எப்படிப்பட்டதாயினும்‌ 1241, 

என்‌ - எவன்‌ என்னும்‌ வினா என்‌ என விகாரப்பட்டு 
இல்லை என்ற பொருளுணர்த்திற்று 2; யாது 
58; யாது (மேலானது) 70; யாது 811; 
என்ன 801; யாது கருதி 307; யாதுபயன்‌ 
490: எல்லாம்‌ 480; யாது480; என்ன 
(இன்பு உண்டு) 496; (கேடு) யாது 812 ; எப்‌- 
படி. 802; யாதாரும்‌ 928; (௮து) செய்வது, 
யாது 966; யாதன 1004; என்ன 1059, 
1081, 1088, 1196, 1139, 1163; என்னை 
1168; எனது 1170, 1175, 1181, 1182, 1185, 
1188 ; எதனால்‌ 1206; எனது 1209, 1218, 
1217: யாது 12.......... 

என்‌ அல்லது இலை - என்னையல்லாமல்‌ வேறுதுணே 
இல்லை 1168. 

என்‌ எண்ணும்‌ கொல்‌ - எதை கினைப்பானோ 1004. 

என்கண்‌ - என்னிடத்தில்‌ 1174, 

என்கொலோ - யாது காரணத்தால்‌ 918. 

என்ப - என்று கூறுவர்‌ 68, 06...; என்று சொல்‌- 
லப்படுவன 488, 

என்பதனை - சொல்வதை 1088. 

என்பது - என்று சொல்லப்படுவது 87, 114, 116, 
198; என்றல்‌ 407, 928.... 

என்பநுஅல்லால்‌ - என்று குூறைகூறுவதல்லாமல்‌ 


என்பரிதல்‌ - பரிதல்‌ என்‌ 1845. 
என்பரியும்‌ - எப்படி நீக்கும்‌ 809. 
என்பயத்தது - என்ன பயனையுடையது 987. 


என்று 


என்பர்‌ - என்று கூறுவர்‌ 916, 002, 1920. 

என்பலர்‌ என்று கூறப்படுபவர்‌ 995. 

என்பவன்‌ - செய்கன்‌நவனது; கருதுகின்‌ தவனும்‌ 
856. 

என்பவள்‌ வாழ்க்கை - என்பவனும்‌ வாழ்ல்கையும்‌ 
(மண) 85. 

என்பார்‌ - என்று சொல்லுபவர்‌ 275; என்று 
சொல்லப்படுகின்‌ றவர்‌ 865; 710; 95%, 
1188, 1809. 

என்பார்க்கு - என்து சொல்லப்படுவர்க்கு 1020. 

என்பாள்‌ - என்று சொல்லப்படுவாணன்‌ 4], 49, 47, 
147; நன்கு மதிக்கப்படுவான்‌; சொல்லப்‌ 
படுவான்‌ 281 ; தெளிச்திருப்பான்‌ ; வொள்ளு- 
கின்றவன்‌ 698 ; செொல்லுபவண்‌ 880. 

என்பு - எலும்பு, உடல்‌ 72, 77, 80. 

என்புஇல்‌அதனை - எலும்பில்லாத உயிரை 77. 

என்போர்‌ - என்று சொல்லப்படுபவர்‌ 80. 

என்ற - என்று சொல்லப்பட்ட 584. 

என்றது - என்று சொன்ன று 552, 

என்றல்‌ - (உலகத்தாரால்‌) சொல்லப்‌்படுதல்‌ 181, 

என்றவர்‌ - என்று கூறியவர்‌ 1154, 

என்றவற்றுள்‌ - என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்பட்ட- 
வற்றுள்‌ 715, 

என்றமூர்‌ - என்று சொன்னவர்‌ 1149, 

என்று - என்றவாறு, என்பதாக 11; சொல்லபு்‌- 
பட்ட 27; என்று கருதி 174, 205, என்று 
சொல்லும்படி ; என்றுகொண்டு 807, 821, 
951; என்பதாக 888...... 


94 என்றுஅற்றுல்‌ 


என்றுஅற்றுல்‌ - என்பது போலாகும்‌ 1148. 

என்றும்‌ - எப்பொழுதும்‌ 188, 152; எக்காலத்தும்‌ 
598, 052, 958, 1150. 

என்று - என்தேனாக 1814. 

என்ன - எத்தன்மைய 705, 987, 1100; எத்தன்‌- 
மையன 1129, 


என்றது - எனக்‌ கருதாமல்‌ 80; என்று செய்யாது 
1188. 


எள்ஐம்‌ - என்ன பெருமையுடையது 144, 

என்னின்‌ - என்னைப்‌ பார்க்கிலும்‌ 1290. 

என்னுமவர்‌ - என்று சொல்லுகின்ற அவர்‌ 658. 
என்னும்‌ - என்று சொல்லும்‌ 14, 94... 

என்னை - யாது (செய்யமாட்டார்‌) 188; என்னை 


1296, 1316. 


ஏ 


ஏ - ஓர்‌ இடைச்சொல்‌; ஈற்றசையாரகவும்‌, எதிர்‌- 
மறை, பிரிநிலை, தேற்றம்‌, வினா, விளி முதலிய 
பொருள்களிலும்‌ வருவது 9...... 

9௭ர்‌ - அழகு 1053, 1806; ஈன்மைச்‌ குறிப்பு, 
அழகு 1098, 

ஏகிறள்‌ - சென்றவனது 8. 

எக்க ஆசையால்‌ தாழ்ந்து, தாழ்ந்துகின்று 

ஏங்கி : வருந்தி 1948, 


ஏங்ருபலர்க்கு - வருந்தும்‌ பெண்களுக்கு 1909. 
எஏதப்பாடு - குற்றமுண்டாதல்‌ 464. 


ஏமாப்பு 95. 

ஏதம்‌ - குற்றம்‌ 186; துன்பம்‌; கூற்றம்‌ (மண) 
164; கேடு 875; முற்றம்‌ 482; கேடு 881; 
குற்றம்‌ 884, 885; நோய்‌ 1006, 

ஏதில்‌ - பமுதாம்‌ ; பலிக்காது 440; வேறு, பிற 
1089. 


ஏதிலர்‌ - அன்பிலர்‌ 1129, 1130; கொலைஞர்‌; 
அருள்‌ யாது மில்லாத பகைவர்‌ 1894. 

ஏதிலார்‌ - அயலார்‌ 188, 190; பகைவரது 440; 
இயைபில்லாதவர்‌ 887; முன்பழகரதவர்‌ 
1099 ; அயலார்‌ 1800. 

ஏதிலான்‌ - பகைவன்‌ 802. 

ஏதில்‌ - முன்னநியாத 918. 

ஏது இல்‌ பிணம்‌-முன்‌அறியப்படாத பிணத்தை 913. 

ஏதிளன்மை- பகை; பகையும்‌ ஈண்புமாகிய ஏதும்‌ 
இன்மை 816. 

ஏத்தும்‌ - துதிக்கும்‌ 970. 

ஏந்தல்‌ - தாங்குதல்‌ 772. 

ஏந்திய - உயர்ந்த 809. 

ஏந்திய கொள்கையர்‌ - உயர்ந்த தவமுடையவர்‌ 890, 

ஏம்‌ - பாதுகாப்பு ; சேமமரகிய (காளி) 306 ; ௮- 
னாகிய 1181, 1164. 

ஏமஞ்சாரா - பாதுகாவலில்லாத 815. 

ஏமப்புணை - அரணுகிய புணை (நுண்‌) 1164. 

ஏமம்‌ - காவல்‌ 788; காப்பாகிய குணங்கள்‌ 766; 
அரண்‌ 815. 

சமரா - காவலாயில்லாத, கரவலற்த 448, 

ஏமாப்பு - வலிமை 112; (£மையினின்றும்‌, பரது 
கரப்பு ; நன்மை 196; உதவுதல்‌ 898; வலி- 


யாதல்‌ 458, 459; துணையாரதல்‌ 8068. 


96 ஏமார்த்தல்‌ 


ஏமரர்த்தல்‌ - ஏமம்‌ ஆர்த்தல்‌ ; பாதுகாப்புச்‌ செய்‌- 
நல்‌ 060. 

ஏமுற்ற9றும்‌ - பித்துற்றவரினும்‌ ற ஏழு.றல்‌-மயக்‌- 
கல்‌ 578. 

ஏரிறும்‌ - உழுதலினும்‌ 1038. 

ரர்‌ - கலப்பை 872, 1081 ; ஒத்த 1089; நன்மைக்‌ 

ர கூறிப்பாய ஆகு பெயர்‌ 1098 ; அழகு 1805. 

ஏர்பின்னநு - (முடிவில்‌ உணவு வேண்டி) ஏர்‌ 
உடையவர்‌ வழியதாயிற்று 1031. 

ஏல்‌ - ஆயின்‌ 18, 808, 886, 550, 578. 575, 996, 
1014, 1118, 1144. 

ஏவலும்‌ - (பிறர்‌) சொல்லவும்‌ 848. 

ஏவல்‌ - கட்டளையிடுதல்‌ 515; ஏவிய தொழில்‌ 907 
909. ர 





ஏழை - அறிவிலான்‌ 878. 

ஏரு - ஊராத 1187. 

ஏறி - மேலே சென்று 758. 

ஏறிஐர்‌ - ஏறிநின்றவர்‌ 476. 

ஏறு - இடபம்‌; சிங்க ஏறு 59; ஏறுபோல்வான்‌ 
உயர்திணைப்பொருளில்‌ வந்த அஃறிணைச்‌ 
செரல்‌ 881, 

ஏறும்‌ த எகதர்ம 1192, 1204; ஊருகின்ற 


ஏற்றல்‌ - போர்‌ செய்தல்‌ 861, 

ஏற்று - கேட்டு 716. 

ஏலும்‌ - ஆயினும்‌ 277, 430, 997. 

ஏனை - மற்ற 505; எல்லா 514; மற்த 704: 760. 
ஏனை இரண்டும்‌ - அதழும்‌ இன்பமும்‌ 760. 


ஐயுறவு 97 


ஏனைய - மத்த 268. 
ஏனையவர்‌ - (மற்றவர்‌) கல்லாதவர்‌ 410. 


ல 
ஐ-ஜந்து 854; சந்தேகம்‌ 510 ; தலைவன்‌ (அரசன்‌) 
1, 


ஐந்தன்‌ - ஐம்பொறிகட்டுரியவாய 342, 
ஐந்தன்‌ புலத்தை - ஐம்பொறிகளுக்கு முரிய புலன்‌ 
களை 545. 


ஐந்தின்‌ - ஐந்தனது 27. 

ஐந்து - சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்‌ என்‌- 
னும்‌ ஐந்து ஆசைகளையும்‌ ; (பொறிகளாகிய 
யானை) ஐந்து 24; புலன்களிற்‌ செல்கின்ற 
அவா ஐந்து 25; ஐம்பொறிகள்‌ 196; ஐந்து 
271, 075, 798, 089, 985. 

ஐந்துடன்‌ - ஐந்தோடு 058. 

ஐம்‌ - ஐந்தாகய 45, 1101, 

ஐம்புலத்து ஆறு - ஐந்து இடத்து செய்யும்‌ அற 
நெறியை 43. 

ஐயத்தின்‌ - ஐயத்தினின்றும்‌ 858. 

ஐயப்படாஅது - சந்தேகப்படாமல்‌ 709. 

ஐயப்படும்‌ - (உலகம்‌) சந்தேகப்படும்‌ 958. 

ஐயப்பாடு - சந்தேகம்‌ 587. 

ஐயம்‌ - சந்தேகம்‌ ; மயக்கம்‌ 852, 845. 

ஐயுணர்வு எய்தியக்‌ கண்ணும்‌ - ஐம்புலனாலறியக்‌ கூடிய 
வற்றை அறிம்திருக்தாலும்‌; புலன்களைத்‌ 
தன்வயப்படுத்தி விட்டாலும்‌ 854. 

ஐயுறவு - சந்தேகம்‌ 510, 


98 ஓக்க 


ஓ 
ஓக்க - ஒத்திருப்பதாக 490. 
ஒக்கல்‌ - சுற்றம்‌, சுற்றத்தார்‌ 43. 
ஒக்கின்‌ - ஒத்திருக்தால்‌ 1100. 
ஓக்கும்‌ - போன்றிருக்கும்‌, நிகர்க்கும்‌ 972, 1112. 





ஒடுக்கம்‌ - (சமயம்‌ பார்த்து) ஓய்ந்திருத்தல்‌ ; ஒடுங்கி 
்‌  மிருத்தல்‌ 486. 
ஒடுங்கும்‌ - மறைந்திருக்கும்‌ 828. 
ஒட்ட - பொருந்த 140, 482. 
“ஓட்டல்‌ - தாக்குதல்‌, கட்டுதல்‌ 499. 
ஒட்டாரை - பகைவரை 679. 
ஒட்டார்‌ - பகைவர்‌ 820; இணக்க மில்லாதவர்‌ 967. 
ஓட்டி - நட்பாகி 679. 
ஓட்டிக்கொளல்‌ - ஈட்பாக்கிக்‌ கொளல்‌ 679. 
ஓட்பம்‌ - அறிவு 404, 425, 

ண்‌ - மூறையின்வரும்‌ 700; விளங்கும்‌ 1009, 

1088, 1101, 1240. 

எண்டொடி - விளங்கும்‌ வளையலணிந்தவள்‌ 1101, 
ஒண்ணுதல்‌ - ஒளிபொருந்திய நெற்றி 1840, 
சல்‌ - நெறியான்‌ வரும்‌ பொருள்‌ 760, 


ஒண்மை - விளக்கமாகிய அறிவு 844, 

ஓத்தது - உலக நடை 214, 

ஒத்தல்‌ - நிகாத்தல்‌ 998. 

ஓத்தாங்கு - ஒப்ப, பொருந்துமாறு, ஏற்றவாறு 501. 
ஒத்தி - ஒத்திருக்க விரும்பினாயானால்‌ 1119. 


ஒருதலையான்‌ : 99 


ஒப்ப - போல 709. 

ஒப்பதாம்‌ - பொருந்துவதாகய 993. 

ஓப்பது - போல்வது 169, 808, 586, 021; பொரும்‌- 
துவது 993. 

ஒப்பர்‌ - சமமாவர்‌ 418, 780. 

ஒப்பள்று - ஒத்தவராகார்‌ 993. 

ஒப்பாரி - ஒப்பு 1071. 

ஓப்பிலார்‌ - ஒப்பில்லாதவர்‌ ; மாறானவர்‌ 800, 812. 

ஒப்பு - ஒத்திருத்தல்‌ 998. 

டப்புரவாண்மை - உபகாரம்‌ செய்தல்‌ 480, 

9 கொடுப்பதில்‌, உபகாரஞ்‌ செய்வதில்‌ 


ஒப்புரவிள்‌ - ஒப்புரவு போன்ற 218. 

ஓப்புரவு - உலக ௩டை, உபகாரஞ்‌ செய்தல்‌ 983. 

ரார்‌ - நீக்கார்‌ 658. 

ரால்‌ - நீக்குதல்‌ 153; செய்யாமை 668. 

டரீஇ - நீங்கி; ஒருவி, ஒரிஇ என விகாரப்பட்டு 

, நின்றது 116; நிங்க; நீங்கு 4929, 797, 880; 

ஒழித்து 1009. 

ஒ௫ - ஒப்பிலாத?168 ; சிறு 337; தெளிய 857. 

ஒருகால்‌ - ஒரு காலத்தில்‌ 848. 

ஒருங்கு - ஒருசேர 345, 554, 610; முழுவதும்‌ 788 ; 
ஒருசேர 760, 951, 1056. 

ஒருங்கே - ஒருகாலத்தில்‌ ; ஒரு சேர 843. 

ஒ௫தலையா - உறுதியாக 119, 

ஒ௫ தலையாக - துணிபாக 857. 

எட்‌ - ஒருவரிடத்து மாத்திர முண்டானால்‌ 


100 ஒருத்தியை 








ஒருத்தியை - ஒரு பெண்ணுக்கு 1918. 
ஒருநாள - ஒரு காளைக்குள்ள ; அப்பொழுதுள்ள 
156. 


ஒருபால்‌ - ஒருபக்கம்‌ 118, 

ஒருபொழுதும்‌ - ஒரு கொடிப்‌ பொழுதும்‌ 887. 

ஒருமை - ஒரு பிறப்பு 898, 885; கற்பு 974. 

ஒருமைக்கண்‌ - ஒரு பிறப்பில்‌ 398. 

ஒருமைமகளிர்‌ - ஒரு நிலையில்‌ மனமுடைய (கற்பு- 
டைய) பெண்ககப்போல 974, 

டருமையுள்‌ - ஒரு பிறப்பில்‌ ; ஒரு வழிப்பட்ட உள்‌- 
ளத்தினாலே 126, 

ஒ௫வந்தம்‌ - உறுதியாக, திண்ணமாக 868 ; உறுதி- 
யாக 593. 

- இ௫வரால்‌ - ஒருவராலும்‌ 1004, 

ஒருவற்கு - ஒருவனுக்கு 40, 95, 898, 400; 414, 
4594, 600; 797, 971, 988, 1099, 1096, 
1052. ்‌ 

ஒருவனை - ஒருத்தனே 866. 

ஒருவன்‌ - ஒருத்தன்‌ 85, 161, 18]...... 

இருக - விடுக 800, 

ஒருவ[தல்‌ - வீடுதல்‌ 658. 

இரும்‌ - நீக்கும்‌ 812. 

ஓல்த்தக்கால்‌ - இரைந்தால்‌ 703. 

ஒல்காமை - தளரரமை 609. 

இல்கார்‌ - நீக்கார்‌ 18,5; தளசார்‌ 218, 597. 

ஒல்லா - உடன்படாத, இசையாத 1064; பொரும்‌- 
தாத 1156; உடன்படாமல்‌ 1971, 


ஒழுக்க 101 





ஒல்லாக்கால்‌ - இயலாநளிடத்து 678. 
பண்‌. - செய்யாது 559 ; மேவாது, பொருந்தாது 
0. 

ஒஓல்லானை - அடையாதவளனை 870. 

ஒல்லும்‌ - இயன்ற, இயலும்‌ 88; 075, 818, 

இல்லை - விரைவில்‌ 508, 564, 826, 1096. 

இல்லது - இயல்வது 4782 ; கூடுமோ 1149, 

ஒவ்வா - ஒப்பாகமாட்டா 9789. 

இல்ம்‌ - ஒப்பாகமாட்டோம்‌ 1114. 

இழித்து - நீக்க 280. 

ஒழிய - நீங்க 940; நிற்க 1281. 

ஓஒழியவிடல்‌ - கைவிடல்‌ 118. 

ஒழுக - நடக்க 111, 446, 855. 

ஒழுகப்படும்‌ - கடக்கவேண்டும்‌ 154, 098. 

ஒழுகலான்‌ - நடத்தலான்‌ 80, 445, 1078. 

ஒழுகல்‌ - நடத்தல்‌ 140, 950, 482, 594; நடந்து 
கொள்க 608, 09% ; நடத்தல்‌ 845, 

ஒழுகான்‌ - நடக்காதவனய்‌ 474. 

ஒழுகின்‌ - நடந்தால்‌ 294, 359, 802, 074. 

ஒழுகுதல்‌ - கடத்தல்‌ 444, 

ஒழுகுபலர்‌ - நடப்பவர்‌ 908. 

ஒழுகும்‌ - கடக்கும்‌ 141, 278, 551, 568, 608, 874 ; 
செய்துதிரியும்‌ 907. 

ஒழுகுவார்‌ - நடப்பவர்‌ 148, 246, 691, 876, 981, 

ஒழுகுவாள்‌ - ஈடப்பான்‌ 820, 787; இயங்குவான்‌ ; 
நடம்துகொள்வான்‌ 1197, 

ஒழுக்க - ஒழுக்கமாகிய 6, 


102 ஒழுக்கஆறு 


ஒழுக்கஆறு - ஒழுக்கத்தின்‌ வழி 161. 
ஒழுக்கத்தின்‌ - ஒழுக்கத்தினின்றும்‌ 180 ; ஓழுக்கத்‌- 
தினால்‌ 137. 


ஒழுக்கத்து - ஈல்லொழுக்கத்தில்‌ கின்று 21. 

ஒழுக்கம்‌ - (௩ல்‌) ஒழுக்கம்‌ 19], 192, 188, 184, 
195, 185, 189, 271, 275, 16, 958. 

ஒழுக்கி - நடத்தி 48, 

ஒழுக்கு - (மீரின்‌) ஓட்டம்‌ 80; ஒழுக்கம்‌ 148, 161. 

ஒளி - விளக்கம்‌. கண்ணால்‌ அறியப்படுவது 97; 
ஞானம்‌ 207; விளக்கு, ஒளி 890; புகழ்‌ 
9506 ; நன்மு மதிக்கப்படுதல்‌ 556 ; புகழ்‌ 870), 
921, 9989, 970; நன்கு மதிக்கப்படுதல்‌ 971, 
புகழ்‌ 1118; விளக்கம்‌ 1829. 

ஒளிக்கும்‌ - மறைக்கும்‌ 1070. 

ஓளித்ததூஉம்‌ - மனதில்‌ ஒளித்திருந்த இரகசியத்‌- 
தையும்‌ 998. 

ளியார்‌ - அறிஞர்‌ 714. 

ஒளியொடு.- அதிகாரத்துக்கேற்ப 698. 

இளிவிடும்‌ - ஞானம்‌ மிகும்‌ 207. 

ஒள்‌ - விளங்குகன்‌. ந 1088, 1125. 

ஓள்பொருள்‌ - கல்லவழியில்‌ வந்தபொருள்‌ 760. 

ஒள்வாள்‌ - கூரியவாள்‌ 797. 

ஒள்ளியர்‌ - விளங்கும்‌ அறிவுடையவர்‌ 714. 

ஒள்ளியலர்‌ - அறிவுடைய அரசர்‌ 487. 

றுக்கிற்பவர்‌ - பழிக்க வல்லவர்‌ 779. 

ஒறுத்தல்‌ - தண்டித்தல்‌ 814, 550. 

90 - (தீமை செய்தவரைகத்‌) தண்டித்தவரை 

55, 


ஒன்று .108' 





ஓறுத்தார்க்கு - தண்டித்தவருக்கு 156. 

9றுத்து - தண்டித்து 579. 

றுப்பது - தண்டிப்பது 561. 

ஒற்கத்தின்‌ - தளா்ச்சியில்‌ 414. 

ஒற்றாடல்‌ - பிறரிடம்‌ நிகழ்பவைககா மறைவாக 
அறிந்து வந்து அரசனிடம்‌ கூறுதல்‌ [அ.தி.59]. 

ஒற்றி - ஒற்நினாலறிந்து 588, 588; மறைத்து 
(உண்டு) 927, தொட்டு 1201, 

ஒற்றிஜ்‌ - ஒஜ்தனால்‌ 588. 

ஒற்றிறன்‌ - ஒற்‌.நனால்‌ 588. 

ஒற்றின்கண்‌ - ஒற்றனிடத்து 590. 

ஒற்று - ஒற்றன்‌ 581, 584-589, 

ஒன்றல்‌ - கூடுதல்‌, பொருந்துதல்‌ 886. 

ஒன்றன்‌ - ஒரு உயிரின்‌ 258, 257, 259. 

ஒன்றுக - ஒரு பொருளாக 155 ; சிறப்பாக 828. 

ஒன்றாமை - பகைமை 886. 

ஒன்றுனும்‌ - ஒன்றாவது 128. 

ஒள்றியார்‌ - உள்ளாயினார்‌ ; தன்னுடையவர்‌ 886. 

ஓன்று - ஒரு அளவு 87; ஒரு 109; ஓரறம்‌ 111; 
யாதானுமொன்றை 991 : ஒருபொருள்‌ 282; 
பிறிதொன்று 288; ஒரு காலவரையறை, 
கால அளவு 884; உபாயத்தை 880; ஒரு 
பொருள்‌ 488; ஒரு வினையை 758; ஒரு 
தாழ்வு 778; ஒரு குற்றம்‌ 831; ஒரு துன்பம்‌ 
8289; பகை .ஒன்றை 875; ஒன்றனை 922; 
பிறிதொன்று 934; ஒருபொருள்‌ 1006 ; ஒரு 
பொருள்‌ 1007, 1085 ; ஒரு துன்பம்‌, 1080, 
1202 ; ஒரு பாவி 1216 ; ஒரு காரியம்‌ 1271 ; 


104 ஒன்று ஆ 


ஒரு குறிப்பு 1278; ஒரு குறிப்பு 1274 
இன்பம்‌ 1825. 

ஒன்று ஆ - ஒப்பில்லாமல்‌ 288. 

ஒன்று இன்மை - பற்றப்படுவது ஒரு பொருளு- 

ன்மை 844, ்‌ 

ஒன்றும்‌ - ஒன்றாமினும்‌ 209; ஒரு பொருளையும்‌ 
981 சிறிதும்‌ 291 கல்ல ஒன்றும்‌ 800. 

ஓள்‌ - எண்‌ இடைச்சொல்‌; ஒன்நுமேபன்றி 
148, 805 ; ஒன்று மாத்திரமே 886. 


ஒன்றர்‌ - பகைவர்‌ 168, 264, 608, 680, 756, 827, 
828. 


ஓ 


ஓ - அ௮அசைகிலை 31; வேண்டா 85; அசைகிலை 99 ; 
இல்லை 190; 211 அசை; இல்லை 504, 815; 
அசை 818, 819; இல்லை 488; அசை 819, 
987, 990, 1004, 1016, 1029, 1048, 1070, 
1081, 1089, 1170, 1171, 1178, 1184, 1195, 
இடைவிடாமை 19804; அசை 1906, 1960, 
1241, இரக்கக்‌ சூறிப்பு, ஐயோ 19598; அசை 

1207, 1380; இரக்கக்‌ கண்வந்ததநு 1955, 
19254. 

9 -ஓ என்னும்‌ வியப்பின்‌ குறிப்பு; அவ்வலி- 
களது பெருமையும்‌ நுதலது சிறுமையும்‌ 
தோன்றி நின்றது 1088; ஓ மிகுதிப்‌ பொருட்‌- 
கண்‌ வந்த குறிப்புச்‌ சொல்‌ ; 1176. 

ஓ இனிதே - இது மிக இனிதாயிருந்தது 1176. 

ஓுஉளடரா - இடைவிடாமல்‌ உளர்‌ 1804 


ஒம்புக 105 





ஓல்‌ - தவிர்தல்‌ ; ஓதல்‌ என்பது ஒரு ே சொல்‌ நீர்‌ 
மைத்து, ஓவுதல்‌ என்பது ஞுறைந்து நின்றது 
653. 

ஒரை - ஒலி 27. 

ஓச்சி - தொடங்கி 502. 

ஓச்சும்‌ - செலுத்தும்‌ 544, 545. 

டொ - ஓடமாட்டா 496. 

ஓடி - சென்று 210. 

ஓடு - உடன்‌ (8-ஆம்‌ வேற்றுமை உருபு) 97, 410, 
418, 426, 639, 686, 750, 902, 985, 310. 

ஐடம்‌ - செல்லும்‌ 496. 

ஓட்டு - தோல்வி 775. 

ஓநி - கற்று 884. 

ஓத்து - வேதம்‌ ; ஓதப்படுவது 134. 

ஒம்பப்படும்‌ - காப்பாத்றப்படும்‌ 131. 

ஓம்பல்‌ - வழுவாமல்‌ செய்தல்‌ ; வழுவாமல்‌ பாது- 
காத்தல்‌ 43; பாதுகாத்தல்‌ 990 : ஒழிக 613: 
கரத்தல்‌ (சேரர்வுபடாமல்‌ சொல்லல்‌) 642 ; 
தவிர்க்க 820; செலவி௯த்‌ தடைப்படுத்து 
வித்தல்‌ 1155. 

- ஏம்பா - இகழும்‌; செய்யாத, போற்றுத 89; ஒழிக 

8 61. 


அம்பி - "போற்றி, பேணி 81; உபசரித்து 80; 
காத்து 88; போற்றி 128; பாதுகாத்து 244, 
549. 

ஓம்பின்‌ - பாதுகாப்பின்‌ 1155. 

ஓம்பு - தவிர்‌ 1149 

ஓம்புக - ஒழிக 506, 861. 


106 ஓம்புதல்‌ 





ஓம்புதல்‌ - பாதுகாத்தல்‌ 888; போற்தி வைத்தல்‌ 
626. 


ஓம்பும்‌ - காக்கும்‌ 968. 

ஓம்புலாள்‌ - காப்பவன்‌ 88, 84. 

ஓரளையர்‌ - ஒரு தன்மையர்‌ 704. 

ரா - ஆராய்ந்து 548, 

9ரார்‌ - (எக்காரியத்தையும்‌ செவிகொடுத்துக்‌) 
கேளாமலும்‌ 095. 

ரால்‌ - நீக்குதல்‌ ; செய்யரமையும்‌ 662. 

ஓ௫ம்‌ - அசை நிலை 40, 566. 

ஓர்‌ - 90 24, 429, 405, 689, 045, 646, 995, 


ஓர்‌ ஏர்‌ - ஒரு ஈன்மைக்‌ குறிப்பு உண்டு 1098. 

ஓர்‌ ஐந்தும்‌ - ஐம்புலன்களையும்‌ 24, 

ஒர்த்து - ஆராய்ந்து 357. 

ஓர்ந்து - ஆராய்ந்து 541, 

ஓவா - நீங்காத 784; ஒழியாது, எப்பொழுதும்‌ 
1205. 

ஓவாது - இடைவிடாமல்‌ 988. - 

வொே - ஒழியாமல்‌ 95. 

ஓெொப்பிணி - நீங்காத நேரய்‌ 784. 


க 


௧2௪ - காற்பலம்‌ 1087. 

கசடறவல்வதூஉம்‌ - குற்றந்தீரக்‌ கற்றறிந்ததனையும்‌ ; 
குற்றந்தீரக்‌ கற்றநால்‌ உண்டாயின்‌ அதன்‌ 
கண்ணும்‌ 845, 


கடிந்த 107 


கசடு - சூற்றம்‌, வழு 891, 717, 845. 

கடப்பாடு - உபகாரங்கள்‌ ; ஒப்புரவு; கைம்மாறு 
வேண்டாத கொடை ; முறையறிந்து செய்யும்‌ 
உபகாரம்‌; கடன்‌ என்பதும்‌ கடமை என்‌ 
பதும்‌ முறைமை; அது தொழிற்‌ பெயராம்‌- 

கால்‌ கடம்படல்‌, கடப்பாடு என நிற்கும்‌ 211. 

கடலீல்‌ - கடலினும்‌ பார்க்க 103. 

கடலும்‌ ஆற்று - கடல்‌ சிறிதாம்‌ வண்ணம்‌; கடலி- 

்‌ னும்‌ மிக்க 1175. ்‌ 

கடலை - கடலினை 1200. 

கடலை 0ெரய்‌ - கடலைத்‌ தூர்க்க முயல்‌ 1200. 

கடல்‌ - கடத்தற்கரியது கடல்‌ 10, 17, 496, 1187, 

... ம18த, 1166, 1175. 

கடவுள்‌ - கடவுள்‌ இறைவன்‌ ; உள்ளத்தைக்‌ கடந்த 
பொருள்‌ [.ஆதி-1] 

கடள்‌ - கடமை 818, 688; வேற்நரசரிடத்துத்‌ தான்‌ 

்‌ செய்யும்‌ முறைமைகள்‌ 687; கடமை 802; 
(தமக்காற்றத்தகுக்த) கடமை 981 ;) முறைமை 
1055. ்‌ 


கடாஅ - ஐயரு; கடா என்பது கடுக்கு என்னும்‌ 
பெயசெச்சத்து எதிர்மறை ; வினாவி அறியப்‌- 
படுதல்‌ 585 ; மதநீர்‌ 1087. 

கடி - காவல்‌ 1205. 

கடி கொண்டார்‌ - தனது கெஞ்சத்தில்‌ கான்புகாமல்‌ 
காவல்‌ கொண்டார்‌ 1205. 

கடிதல்‌ - தண்டித்தல்‌-549. 

கடிநு- கடுமையாக ; அளவிறந்து (செய்வார்போல) 
508 


கடிந்த - நீக்கிய; தள்ளிய 058. 


108 க்டிந்து 

கடிந்து - நீக்கு 658; ஒழிந்து 068. 

கடியன்‌ - கொடியன்‌ 504. 

கடுகி - கிட்டி 504. 

கடூங்கோல்‌ - கொடுங்கோலரசன்‌ 570, 

கடுத்தது - மிகூந்த (குணத்தை) 706. 

கடுத்தபிள்‌ - (பிழை நிகழ்ந்ததாகக்‌ கேட்டு அரசன்‌) 
ஓயப்பட்டபின்‌ 098; 

கடூம்‌- கடுமையான 986, 560; கொடிய 570; 
வலிய 1134 ; பெரிய 1167. 

கடும்சொல்‌ - ஒனிமையல்லாத சொல்‌; இனிமைக்கு 
எதிர்ச்சொல்‌ கடுமை 886. 

கடை - ஆயின்‌, இடத்து 58, 290, 315; 8€ழானது 
928; இடத்து 872, 478; முடிவில்‌ 068; 
இழிந்தவர்‌ 729; பின்‌ 799; இடத்து 808, 
8871; கூறிக்கொண்டு 944; இடத்து 964; 
இழிபு 998; இடத்து 1019, 1059, 1149, 
1195. 





கடைத்தும்‌ - இடத்தும்‌ 697, 823. 
கடைப்பிடி த்து - குறிக்கொண்டு; கவனித்து; மறவாது 
944, 


கடைமுறை - முடிவில்‌ 799. 
கடையர்‌ - தாழ்ந்தவர்‌ 995. 
- கட்டதேடு - களையைக்‌ கந்து எ்காசவந்க்‌ 
லோடு 550. 
கட்டபிள்‌ - களை பிடுங்கியபின்‌ 1098, 
கட்டளை - உரைகல்‌ 505. 
கட்டளைக்கல்‌ - உரைகல்‌ 986. 
கட்டு 1௪, 27,502, 518; கண்களையுடையது 


கண்டவற்றுள்‌ 109 

கட்படாம்‌ - முகபடாம்‌; முகத்திலிடும்‌ சீலை; கண்க 
மழறைத்தலின்‌ கட்படாம்‌ எனப்பட்டது 1087. 

கணத்தர்‌ - இனத்தார்‌ 720. 

கணம்‌ - சிறுபொழுது ; ; கண்ணிமைப்‌ பொழுது- 
இது கூணம்‌ என்னும்‌ வடசொல்லின்‌ வேறு- 
பாடு எனக்‌ கொள்வாருமுளர்‌. அவ்வாறு 
கொள்ளுதல்‌ தவறுடைழ்து. கண்‌௮ம்‌ என்‌- 
பது கண்‌ இமைத்தலாகிய நேரத்தைக்‌ குறிக்‌- 
மும்‌ தமிழ்ச்சொல்‌ 29. 

கணிச்சி - குந்தாலி 1251. 

கணை - அம்பு 279. 

கண்‌ - இடத்து 5%,...... 3 கண்ணோட்டம்‌ 184; 
அப்பொழுதே 949; கண்‌ 898; கண்‌ 445; 
தறுகண்‌ 500; கண்ணேட்டம்‌ 506;கண்‌ 573; 
கண்ணிற்கு 585 ; (கோபித்துப்பார்த்துபின்‌) 
அப்பார்வைக்கு 686 ; கண்‌, 705, 709, 780); 
முன்‌ 1055; கண்‌ 1041, 

கண்‌ அஞ்சா - பார்வைக்கு அடங்காது 500. 

கண்‌அஞ்சாது - அறிந்து கோபித்துப்‌ பார்த்தவரின்‌ 
பார்வைக்கு அஞ்சாது 585. 

கண்அற - முகத்தில்‌ விழிக்க முடியாதபடி 184, 

கண்‌்அன்லர்‌ - கண்போன்ற சிறந்தவர்‌ 1001, 

கண்இன்று - இரக்கமில்லாமல்‌ 1259, 

. கண்சாய்பவர்‌ - அறிவு களர்க்தார்‌ 927. 

கண்டது - பார்த்தது 1071, அறிந்து 1171; பார்த்து 

கண்டதூஉம்‌ - கண்டனுபவித்த இன்பமும்‌ 12]5. 

கண்டவற்றுள்‌ - கண்ட நூல்களுள்‌ 800. 

10 


110 கண்டனைத்து 


கண்டனைத்த - கண்டாற்போலும்‌ தன்‌ வசத்ததாகும்‌ 
(அவனுக்கு அடங்கி நடக்கும்‌) 987. 

கண்டார்‌ - அறிந்தவர்‌ 91, 141, 850: பார்த்தவர்‌ 
1084, 1090. 

கண்டால்‌ - பார்த்தால்‌ 1246, 

கண்டாள்‌ - கண்டு அறிற்தவன்‌ 849, 

கண்டு - பார்த்து 249; கருதிய 8874 ; பார்த்து 899, 
607 ; பார்த்து 758, 1101, 1959. 

கண்டுஅனைய0ரறும்‌ - கண்டாற்‌ போன்று வேட- 
முடையராயினும்‌ 277, 

கண்ணஞ்சான்‌ - (௮வர்‌ கோயித்துப்‌ பார்க்கின்‌) அப்‌ 
பார்வைக்மு அஞ்சாது. 086. ம்‌ 

கண்ஜர்‌ - கண்ணுடையவர்‌ 1180, 1805, 

கண்ணுள்‌ - கண்களையுடையவள்‌ 1119, 1125, 1149. 

கண்ணுள்‌ - கண்ணையுடையவன்‌ 1108. 

கண்ணில்‌ - கண்களால்‌ 1811, 

கண்ணிற்காண - கண்ணாற்‌ பார்க்கும்படி 1140. 

கண்ணிற்கு - கண்ணுக்கு 575. 

கண்ணில்‌ - கண்ணால்‌ 1810, 1980. 

கண்ணின்‌ - பார்வையினது 709 ; கண்ணினால்‌ 1140; 
கண்ணின து 1240; கண்ணினால்‌ 1890, 1811, 

கண்ணும்‌ - இடத்தும்‌ 241; கண்ணும்‌ . என்பதில்‌ 
சிறப்பும்மை எய்துதற்‌ கருமை விளக்கநிந்‌- 
கின்றது 954 ; கண்களையும்‌ 1244 ; இடத்தும்‌ 
1992, ன்‌ 

ண்ணா எடும்‌ - கண்ணைமையினால்‌ எழுதோம்‌ 


கண்ணுள்ளில்‌ - கண்‌ உள்ளில்‌ நின்றும்‌ 1196. 
கண்ணே - அப்பொழுதே 549. 


கரப்பாக்கு 111 





கண்ணை - கண்ணினையுடையாய்‌ 1299. 

கண்றெடு - கண்ணோடு 1100. 

கண்றோேடாது - நட்புப்பற்றிச்‌ சாயாது ; தாட்சணி- 
யம்‌ காட்டாது 541, 

கண்டேடு - கண்ணுடன்‌ 876. 

கண்டேட்டம்‌ - தன்னேடு பழகினவரைக்‌ கண்டால்‌ 
அவர்சொல்‌ மறுக்கமாட்டாமை [அதி. 58.] 

கண்நின்று - கண்முன்னே கின்று 184 ; முன்கின்ற 

.... அளவில்‌ 1055, 

கண்பாடு - உறக்கம்‌ 1049, 

கதம்‌ - கோபம்‌ 180, 

கதவு - கதவினை 1951. 

கதுப்பு - கூந்தல்‌ 1105. 

கதுமென - விரைந்து 1178, 

கந்து - பற்றுக்கோடு ; பற்று 507. 

க(பமை - ஈற்முணங்கள்‌ எவையும்‌ இலராய கீழர- 
ச்து தன்மை [அதி. 108]. 

கயலுண்கண்‌ - பிறழ்ச்சியுடையகண்‌ 1218, 

கயல்‌ - கெண்டைமீன்‌ 1219, 

கயிறு - வடம்‌ 489, 

கரத்தல்‌ - மறைத்தல்‌ 1054, நாணாலடக்ருகல்‌ 1102; 

கரப்பவர்க்கு - மறைப்பவர்க்கு 1070. 

* கரப்பவர்க்குயாங்கொளிக்கும்‌ - (கரப்பவனுடைய உயி- 
ரும்‌ பிச்சை கேட்பவன்‌ சொல்லைக்‌ கேட்டுப்‌ 
போகும்‌) பிச்சை கேட்பவனுடைய உயிர்‌ 
மேலும்‌ நிற்றலால்‌ கரந்தவன்‌ உயிர்‌ எங்கு 
போய்‌ ஒளித்துகிற்கும்‌ 1070. 

கரப்பாக்கு - மறைத்தல்‌ 1127, 1199, 


119 கரப்பார்‌ 





கரப்பார்‌- கரப்பவரிடத்து 1007. 

கரப்பிலார்‌ - ஒளியாது கொடுப்பவர்‌ 1055. 

கரப்பினும்‌ - (சொல்லாது) மறைத்தாலும்‌ 1971. 

கரப்பின்‌ - மறுத்தால்‌ 1051 ; மறைத்தால்‌ 1271. 

கரப்பு - மறைத்தல்‌ 1058, 1055, 1056. 

கரவா - மறையாது 527. 

கரவாது - ஒளிக்காமல்‌ 1035, 1051. 

கரவு - வஞ்சனை 288 ; மறைத்தல்‌ 1068, 1069.. 

கரி - சான்று 95, 245, 1060, 

கரியார்‌ - (மனம்‌) இருண்டிருப்பார்‌ 977. 

கரு - கரிய 1128; பசுமை 1806. 

கருக்காய்‌ - இளங்காய்‌ 1806. 

கருத - கிக்க 1098, 

கருதி - நோக்கி 408; அறிக்து 484; நினைந்து 485; 
பார்த்து 087, 0906; எண்ணி 700, 852; 
ஆரரய்நீது அறிந்து 949, 

கருதினும்‌ - கொள்ள விரும்பினாலும்‌ 484, 

கருதுப - நினைப்பர்‌ 887. 

கருதுபவர்‌ - நினைப்பவர்‌ 485. 

க௫மஞ்செய - (கடியை உயரச்‌ செய்யும்‌) கருமத்‌- 
தைச்‌ செய்ய 102]. 

க௫மணியின்‌ - கண்ணின்‌ கருமணியின்‌ 1193. 

கருமத்தால்‌ ்‌ (இழிந்த) செயல்‌ காரணமாக 1011. 

கருமம்‌ - தொழில்‌, செயல்‌ 966, 467, 05, 576, : 
818, 1021. 

கரும்பு - கரும்புப்புல்‌ 1078. 

க௫வி - ஆயும்‌ 421 ; மூவகை ஆற்றலும்‌ நால்‌- 
வகை உபாயக்களும்‌ 488; மனம்‌ 587; 
சாதனம்‌ 631, 075. 


கல்லாதலர்‌ 118 





“ கருவியாள்‌ - சாதனத்தால்‌ 488; மனத்தால்‌ 587. 
கரை - நீர்நிலையை அடுத்துள்ள தரை 1167. 
கரைந்து - அழைத்து, கத்தி அழைத்து 527. 
கலக்கத்தை - துயரத்தை 027. 
கலங்காது - (மனக்‌) கலங்காது 608. 
கலங்கிய - தடுமாறித்‌ திரியலாயின 1116. 
கலங்கிறள்‌ - மறந்து கூடிவிட்டாள்‌ 1290. 
கலத்தல்‌ - கூடுல்‌ 1959 ; கலக்கும்‌ கலவி 1276. 
கறத்தல்‌ உறுவது - கலங்கத்‌ தொடங்குவது 1259. 
கலத்துள்‌ - ஏனத்துள்‌ 660. 
கலந்தார்க்கு - (கனவில்‌ வரும்‌) காதலருக்கு 1212. 
கலந்து - சேர்ந்து 1246, 1208. 
கலப்பேன்கொல்‌ - கலத்தல்‌ கூடுதலென்னும்‌ இரண்‌- 
டையும்‌ கலந்து செய்வேனோ 1267. 

கலம்‌ - அணிகலம்‌ 60, 575; ஏனம்‌ 000, 1000, 
1029 ; வகயல்கள்‌ 1202. 

கலம்‌ கழியும்‌ - வளைகள்‌ கழலும்‌ 1262. 

கலன்‌ - மரக்கலம்‌ - 605. 

கலுழும்‌ - அழும்‌ 1178. 

கலுற்வது - அழிவது 1171. 

கல்‌ - கல்லு, 505 ; நடுகல்‌ 771. 

கல்நின்றவர்‌ - கல்கடப்பட்டு நின்றவர்‌ ; தமக்குக்‌ கல்‌ 
நடப்பட்டவர்‌ 771. 

கல்லா - பழக்கமில்லாத 814. 

கல்லாத - கல்லாத நூல்களை 845. 

கல்லாத ஆறு - கல்லாது கழிகின்றது 897. 

கல்லாதவர்‌ - படியாதவர்‌ 895, 895, 408, 406. 


114 கல்லாதார்‌ 


கல்லாதார்‌ - படியாதவர்‌ 409. 
கல்லாதான்‌ - படியாதவன்‌ 409, 404, 
கல்லாமை - கல்விபின்மையரல்‌ உண்டாகும்‌ குற்றம்‌ 


[அதி. 41] 

கல்லார்‌ - சல்வியறிவில்லாதவர்‌ 408, 570. 

கல்லாள்‌ - (அரசியலை) அறியாதவனோடு 870. 

கல்லி - (வேண்டிய) கல்வி 888; கற்றல்‌ 898, 400, 
684, 717, 989; கற்றற்குரிய நூல்களைக்‌ 
கற்றல்‌ [அதி. 40.] 

கவரிமா - கவரிமா என்னும்‌ விலங்கு 909. 

கவர்ந்து - கொண்டு, உண்டு 100, 

கவலை - துயர்‌, அன்பம்‌ 7. 

கவறு - சூது 920; சூதாடுகாய்‌ 985. 

களிகை - கூடை 989. 

கவிழ்ந்து - சூனிந்து 1114, 

கவின்‌ - இயற்கை அழகு 1284, 12835, 1850. 

கவுள்‌ - கன்னமுடைய 0678. 

கத ப எக தப்புக்கு : அலர்‌ தலையுடையது 


கல்வை - பழி தூற்றுதல்‌ 1144, 

கழகத்து - சூதாடு களத்தின்கண்‌ 987. 

கழகம்‌ - சூதாடுகளம்‌ 935. 

கழல்‌ - வீரதண்டை 777. 

கறல்யாப்பு - வீரக்கழலை அணிதல்‌ 777. 

&ரஅ - கழுவாத 840. 

ல்‌ - (அழுக்கை மிதித்துக்‌) கழுவாதகால்‌ 


களைகட்டு 115 


கழி - மிக 57; மிகுதியான 057, 806, 9460. 

கழ்டெபரும்‌ - மிகப்‌ பெரிய 571, 806. 

கழி0பர்‌ - மிக அதிக; கழிபெரு என்னும்‌ இரண்டும்‌ 
ஒரு பொருள்தரும்‌ சொற்கள்‌ 946. 

கழிய - மிக 404. 

விரட்ட எ 978;. செல்கின்‌.த 1109; கழலும்‌ 


களத்து - களரியில்‌ 194, 

களரிள்‌ - சேற்று நிலத்தில்‌ 500, 

களர்‌ - உவர்நிலம்‌ ; சவர்றிலம்‌ 406. 

களவில்‌ - திருட்டினால்‌ 288. 

களவு - திருட்டு 284, 986-289. 

களவு கொள்ளும்‌ - களவாகப்‌ பார்க்மும்‌; யான்‌ 
அறியாமல்‌ பார்க்கும்‌ 1092. ்‌ 

களன்‌ - சபை; சபையோர்‌ 780. 

களி - கள்ளுண்டு மகிழ்தல்‌ 928 ; மயக்கம்‌ 11445. 

களித்தல்‌ - ம௫ழ்ச்சி மிகுதல்‌ 1281. 

களித்தறிடேயன்‌ - (கள்ளப்‌ பிறரறிடாமல்‌ உண்டு 
பின்பு) நான்‌ கள்‌உண்ண வில்லை எனக்‌ கஉறு- 
தல்‌ 928. ” 

களித்தற்றுல்‌ - (கள்ளுண்டு) களித்தது போலும்‌ 898. 

களித்தார்க்கு - கள்ளுண்டு மகிழ்ச்‌ தவருக்கு 1288, 

உ களித்தானை - கள்ளுண்டு மகிழ்ந்தவனை 990, 980. 

களித்து - மயங்கினாற்‌ (போலும்‌) 888 ; மயங்கி 928, 

களித்தொறும்‌ - மயங்குந்தோறும்‌ 1145. 

களிறு - ஆண்யானை 500 ; 597, 774, 1087. 

களைகட்டு - களைகளைப்‌ பிடுங்குதல்‌ 550. 


116 களையாள்‌ 

களையாள்‌ - கள்ளாள்‌ ; நிக்காள்‌ 1115. 

களையுநர்‌ - தறிக்கின்‌ தவர்‌ ; கெடுக்கன்.றவர்‌ 879. 

களைவது - நீக்குவது 788. 

கள்‌ - மயக்கம்‌ தரும்‌ பொருள்கள்‌ 920, 991, 924, 
996, 997, 980, 1145, 1201, 1288. 

கள்வ - வஞ்சகா ; கள்ளா 1288; 

கள்வர்‌ - திருடர்‌ 818. 

கள்ளன்‌ - திருடன்‌ 1258. 

கள்வார்‌ - களவினைப்‌ பயில்வார்‌ 990. 

கள்வேம்‌ - வஞ்சித்துக்‌ கொள்வோம்‌ 282. 

கள்ளத்தால்‌ - களவினால்‌ 989. 

கள்ளம்‌ - வஞ்சனை 1184; மறைத்தற்‌ குறிப்பு 1275, 

கள்ளாமை - வஞ்சித்துக்‌ கொள்ளாமை 981, 

கள்ளார்க்கு - திருடக்‌ கருதாருக்கு 290. 

கள்ளுண்ணாமை - ஒழுக்கமும்‌ உயர்வும்‌ அழிக்கும்‌ 
கள்ளை உண்ணாமை [அதி. 98] 

கள்ளுக்கு - கள்ளிற்கு 1281. 

கள்ளை - கள்ளினை 995, 

கறுத்து - பகைத்து, சினந்து 819, 

கற்க - (வியங்கோள்‌) படிக்க 891, 725. 

கற்பலை - படிச்கவேண்டிய நூல்களை 891. 

கற்பின்‌ - படி.த்தரல்‌ 878. 

கற்பு - பதிவாரதத்தன்மை ; கணவன்‌ கற்பித்தபடி. 
நடத்தல்‌ (₹ கற்பெனப்படுவது செற்றிறம்‌ 
பாமை ””, (ஒளவையார்‌). 54; தலைவன்‌ தலை- 


வியை மணந்து இல்லிருந்து நல்லறம்‌ நடத்‌- 
தும்‌ கால நிகழ்ச்சிகள்‌ [அதி. 116), 


கா 117 





கற்றக்கடைத்தும்‌ - கற்றவிடத்தும்‌ 828. 

கற்றதனுல்‌ - கற்ற கல்வியறிவினால்‌ 8. 

கற்றது - கறத்றதூல்‌ 650. 

கற்றறிதல்‌ - (ரீதி நூல்களைக்‌) கற்று விதிவிஉக்முகலா 
அறிதல்‌ 638. 

கற்றறிந்தார்‌ காமுறுவர்‌ - கற்றறிந்தவர்‌ கல்வியைப்‌ 
போதிக்க விரும்புபவர்‌ 899. 

கற்றனைத்து - கற்ற அளவுக்கு 896. 

கற்றார்‌ - கற்றவர்களாவர்‌ ; உயர்ந்தவர்களரவர்‌ 
895 ; நால்கக&£க்‌ கற்றவர்‌ 403, 409, 722. 

கற்றான்‌ - (மருந்து நூலைக்‌) கற்ற மருத்துவன்‌ 949. 

கற்றிலள்‌ - கல்லாதவன்‌; கற்கமாட்டாதவன்‌ 414, 

கற்று - தூல்களைப்‌ பமின்று 180, 140, 856, 999, 
682, 686, 717, 728, 729. 

கற்டறர்‌ - நூல்களைப்‌ பயின்‌ றவர்‌ 898. 

கனங்குழை - கனத்த காதணியையுடைய பெண்‌ 
1081. 

களம்‌ - சுமை, பரரம்‌ 1084, 

கனளவிறள்‌ - கனவிடத்து 1218, 1214, 1216, 1217, 
1219, 1250. 

களவினுக்கு - கனாவிற்கு 1811. 

கனவிலும்‌ - கனவிடத்தும்‌ 819. 

கனவு - கனா 1815. 

கனி - பழம்‌ 100, 1191, 1306. 

கன்றிய - மிகுந்த 284, 286. 


கா 


கா - தோளில்‌ வைத்து சுமை தூக்றாம்‌ காவுதண்டு 
1168 ; காவுதடிச்‌ சுமை 1196, 


118 காக்க 


காக்க - பாதுகரக்க 199; அடக்குக 197; காப்‌- 
பரத்றுக 132, 281, 805, 434; 885. 

காக்கின்‌ - (துன்பம்‌ நேராமல்‌) காக்கின்‌ 805, 

காக்கும்‌ - காப்பாற்றுவான்‌, காப்பாற்றும்‌ 547; . 
கரப்பாற்றும்‌ 57, 421, 429, 498. 

காக்கை - காகம்‌ 481, 527. 

காடி - கஞ்சி, ஊறுகாய்‌ 1050. 

காடு - வனம்‌ 748, 

காட்சி - அறிவு 174, 199, 218, 054, 099. 

காட்சிக்கு எளியன்‌ - தங்ருறஜைகளைக்‌ கூறவரும்‌ (குடி.- 
களுக்கு) காண்பதற்கு எளியன்‌ 386. 

காட்சியவர்‌ - அறிவினையுடையவர்‌ 174, 199, 918, 
952, 654, 099. 

காட்சியார்‌ - அறிவுடையார்‌ 958. 

காட்ட - (காதலரைக்‌) காட்டலாலன்நே 1171. 

காட்டி - காண்பித்து 167. 984; தோன்றி, புலப்‌- 
படுத்தி 454. 

காட்டிய - காட்டுதற்கு 1318, 

எ தர - கண்ணெதிரில்‌ காணும்படி செய்யும்‌ 
28. 


காட்டுதல்‌ - காட்டி.த்‌ தெளியச்‌ செய்தல்‌ 929. 

காட்டும்‌ - காண்பிக்கும்‌ 700, 959. . 

காட்டுவாள்‌ - அறிவிக்கப்‌ புகுவான்‌ 840. 

காணப்படும்‌ - அறியப்படும்‌ 114, 185; உண்டாம்‌ 
298; அறியப்படும்‌ 349, 1937. 

கரணலுற்று - விரும்பி 1244. 

காணல்‌ - பார்த்தல்‌ 1244. 

காஜு - பார்க்க மாட்டாத 12845. 

காணுக்கால்‌ - காணாதபோது 1986. 

கானுச்சிளத்தாள்‌ - (தன்னையும்‌ பிறரையும்‌) அறியா- 
மைக்‌ கேதுவாகிய கோபமுடையவன்‌ 8660, 


காதலம்‌ 119 


காணுைவர்‌ - காணாத பெண்கள்‌ 1219. 

காணுதான்‌ - (பிறசால்‌ ஒன்றை) அறியும்‌ குண- 
மில்லாதவனை 849. 

காணாது - காணாமல்‌ 1178, 1288. 

காணார்‌ - அறியமாட்டார்‌ 857, 1220. 

காணுள்கொல்‌ - அறியமாட்டானே 1197. 

காணின்‌ - கண்டால்‌ 488; பெற்றால்‌, வாய்க்கப்‌ 
பெற்றால்‌ 881; கண்டால்‌ 1040, 1051, 1056, 
1057, 1074, 1079, 1112: கண்டால்‌; 
காணும்‌ தொழிலுடையனவாயின்‌ 1114. 


காணுங்கால்‌ - ஆராயுமிடத்து 710; கண்டவிடத்து 
930, 12860. 


காணும்‌ - நினைக்கும்‌ 859; பார்க்கும்‌ 228; பார்க்கப்‌- 
படும்‌ 1285. 

காண்பு - காணல்‌ 16. 

காணேள்‌ - காணப்பெறேன்‌ 1107; காணமாட்‌- 
டேன்‌ 1285 ; 1286. 


காண்க ராடாக (கண்கள்‌) காண்பனவாக 
1265. 


காண்கம்‌ - காண்பேமாக 1301, 

காண்கிற்பின்‌ - காணவல்லானாயின்‌ 190, 486. 

காண்டலீள்‌ - காண்பதினாலே 1918. 

காண்பது - காணுவது 325, 958, 425, 424, 

காண்பர்‌ - பார்ப்பர்‌ 020, 1084. 

* காண்பவர்‌ - அனுபவிப்பவர்‌ 379. 

காண்பான்‌ - அறிகின்‌நவன்‌ 99; கண்டு வருந்து- 
கின்றவன்‌ 050. 

காண்பு - காணல்‌ 16. 

காதல்‌ - விரும்பப்பட்ட பொருள்கள்‌ 440, 

காதலம்‌ - காதலை உடையேம்‌ 1814, 


120 காதலர்‌ 

காதலர்‌ - காதலையுடையவர்‌ 1150, 1185, 1208, 
1911, 1216, 1219, 1926, 1246, 1278, 1308. 

காதல்வர்‌ - விருப்பமுடையவர்‌ 286 ; காதலர்‌ 1126, 
1127, 1196, 1149. 

காநலன்‌ - நன்மையை விரும்புபவன்‌ 209. 

காதலார்‌ - காதலையுடையார்‌ ; காதலித்தவர்‌ 1099. 

காதலிக்கும்‌ - விருப்பந்தரும்‌ 940. 

காதலை - (நீயும்‌) விருப்பப்படத்‌ தக்காய்‌ ; காதலை 
யுடையாய்‌ 1118, 

காதல்‌ - விருப்பம்‌ 284, 440, 921 ; காமவிருப்பம்‌ 
1195, 1242. 

காதற்று - காதலை உடையது 940. 

காதள்மை - அன்புடைமை (கரதல்மை) 507, 898 

காதள்மைசெயல்‌ - விரும்பிச்செயல்‌ 889. 

காத்தலும்‌ - (பொருளைக்‌) காத்தலும்‌ 885. 

காத்தல்‌-தடுத்தல்‌, தாங்குதல்‌ 989; பாதுகாத்தல்‌ 692; 
அழியாமற்‌ காத்தல்‌ 1038. 

காத்து - காத்து கடவாமல்‌ காத்து 56; எழாமல்‌ 
தடுத்து 180, 549, 049. 

காத்து ஒம்பல்‌ - காக்க; (காத்தல்‌ ஓம்பல்‌ என்னும்‌ 
இரு சொற்கஞும்‌ ஒரு பொருள்தருவன ; 
இன்றியமையரமையை யுணர்த்த இருகாற்‌ 
கூறப்பட்டது) 642. 

காப்ப - காப்பாற்றிக்‌ கொள்ள 878. 

காப்பாற்றும்‌ - காத்தல்‌ செய்யும்‌ 888. 

காப்பாளன்‌ - அடக்குபவன்‌ 8; செல்லாமல்‌ தடுட்‌- 
பவன்‌ 24, 501, 

காப்பிள்‌ - பாதுகாப்போடு 744. 

காப்பு தட்‌ 57; காத்தல்‌ 888 ; பாதுகரப்பு 781, 


காய்வார்‌ 121 
காப்போல்‌ - கரவு தடியின்‌ பாரம்போல 1196. 
காமக்கடல்‌ - காமகோயாகிய கடல்‌ 1104. 
காமக்கலம்‌ - விரும்பி ஏறும்‌ மரக்கலம்‌ 605. 
காமக்‌ கடும்புனல்‌ - காமமாகிய பெரிய கடல்‌ ; காம- 

மாகிய பெருங்காற்றினை (மண) 1167. 
காமத்தாள்‌ - காமமுடையவன்‌ 866. 
காமத்தில்‌ - சேர்க்கையில்‌ 1092. 
- காமத்திற்கு - காமமுடையவருக்கு 128; காம 
நுகர்ச்சிக்கு 1880, 

காமத்து - காம நுகர்வினது 1191. 

காமம்‌ - ஆசை 860 ; விருப்பம்‌ 1090; காமவிருப்‌- 
பம்‌ 1109, நுகர்தல்‌ 1110.......... காமம்‌ 
என்பது ஆதியில்‌ நிறைவு என்னும்‌ பொரு- 
ளில்‌ வழங்கிய தமிழ்ச்‌ சொல்‌ என டாக்டர்‌ 
துரை அரங்கனார்‌ கூறுவர்‌ ; 

காமம்‌ விடு - காமத்தை விடு 1247. 
காமன்‌ - காதற்‌ கடவுள்‌ 1197. 

- காமுறுதல்‌ - விரும்புதல்‌ 402. 

காமுறுவர்‌ - விரும்புவர்‌ 899, 649. 

காமுற்றற்று - விரும்மினாற்போலும்‌ 402. 

காமுற்றுர்‌ - கரமம்‌ மிக்கவர்‌ 1188. 

காம்பு - மூங்கில்‌ 1272. 

காயார்‌ - கோபிக்க மாட்டார்‌ 1208, 

காயினும்‌ - வெறுப்பினும்‌ 707. 

காயும்‌ - சுடும்‌ 77; கோபிப்பாள்‌ 1818, 1219, 1920. 

காய்தி - வெறுக்கின்றாய்‌ 1246. 

காய்வார்‌ - காய்கின்றவர்‌ 691. 

11 


199 காய்வு 





காய்வு - சினம்‌ 1240. 

காரணங்‌ காட்டுதல்‌- காரணங்காட்டி விளக்குதல்‌ 929. 

காரணத்தின்‌ - காரணம்‌ ஏதுவாக 580, 

காரணம்‌ - ஏது 870, 529, 929. 

காரிகை - அழகு 571, 777, 1202. 

கார்‌ - இருண்ட 9847. 

காலத்தால்‌ - காலத்தோடு பொருந்த 686. 

காலத்தில்‌ - (ஆபத்து வந்த) காலத்தில்‌ 109. 

காலத்தோடு - காலத்தோடு பொருந்த 516, 

காலமறிதல்‌ - வலிமையுடைய அரசன்‌ பகைமேல்‌ 
செல்வதற்கு ஏற்ற கரலமறிதல்‌ [49] 

காலம்‌* - பொழுது 485, 484, 485, 487, 081, 075; 
சமயம்‌ 687; பொழுது 696, 880, மருந்து 
கொடுக்மும்‌ காலம்‌ 987. 

காலம்‌ கருதி - ஈமயம்‌ பார்த்து 087. 

காலை - காலத்தில்‌ 798; இளமைல்‌ காலத்தில்‌; 
அறம்பொருள்‌ ஜின்பங்களை அடையத்தக்க 
காலம்‌ 997 ; பொழுது 1094; முன்னே 19260; 
விடியற்காலை 1295. 

காலைக்கு - விடியற்‌ காலத்துக்கு 12925. 

கால்‌ - பொழுது 86, 248, 879, உருளை 496; அடி 
500; பொழுது 674, 710, 788; அடி 840; 
பொழுது 859, அடிமரம்‌ 480, 980; 1050; 
முலை 9859; பொழுது 1064, 1104; காம்பு, 
முழ்‌ 1115 ; 1160, 1179, 1218. 


*காலின்ஸ்‌ என்னும்‌ செரல்‌ ஆரரய்ச்சி 
்‌ அறிஞர்‌ காலம்‌, காலன்‌ முதலியன தமிழ்ச்‌ 
சொற்கள்‌ எனக்‌ கஉறியுள்ளனர்‌. 


கிளைஞர்‌ 193 





கால்‌ஆழ்‌ - கால்‌ புதைகின்‌ ற 500. 

கால்‌ கொள்றிட - காலை வெட்டிச்‌ சாய்க்க 1050. 

காவலன்‌ - அரசன்‌ 560. . 

காவாக்கால்‌ - அடக்காவிட்டால்‌ 197, 801, 305. 

காவாதாள்‌ - காவாத அரசன்‌ 485. 

காவாது - பாதுகாப்புத்‌ தேடாது 585. 

காவார்‌ - காவாதவர்‌ 1927. 

காவாள்‌ - முறையால்‌ பாதுகாவான்‌ 560. 

காழ்‌ - கொட்டை, விதை 1191, 

காற்த்தவிடத்து - வயிரம்‌ அடைந்தவிடத்து; காழ்‌- 
தல்‌--முதிர்தல்‌ 879, 

காழ்ப்ப - முற்ற, மிக, அதிகம்‌ 700. 

கானம்‌ - காடு 778. 


ஐ 


கிடந்தது - முடிந்தது, கூடியது 446, 588, 1001. 
கிடந்தமை - இயல்பு 959. 

கிழக்கு - &ழ்‌, €ழோகும்‌ 488. 

கிழக்காந்‌ தலை - தலை€$ழாக விழுவர்‌ 488. 

கிழமை - உரிமை 785, 805. 

ச்‌ - (நட்பு) உரிமையால்‌ செய்தவைகளை 


கிழவன்‌ - (நிலத்துக்கு) உரியவன்‌ 1099, 
கிளத்தல்‌ - சொல்லுதல்‌ [125] 

கிளவா - சொல்லாத 715. 

கிளைஞர்‌, - நண்பர்‌ 976, 


124 கீழ்ல்லார்‌ 
8 

கீழல்லார்‌ - கீழ்மை இல்லாதவர்‌ 987. 

கீழிருந்தும்‌ - கழிடத்திலிருந்தும்‌ ; இடம்‌--செல்வம்‌ 
அதிகாரம்‌ என்பவற்றால்‌ இருக்குமிடம்‌ 978. 

கீழ்‌ - கண்‌, இல்‌ 889; &ீழ்க்குலம்‌ 409; உள்ளாக 
558, 929; கமான இடம்‌ 9078, உள்ளாக 
1024 ; கழமாயினான்‌ 1074, 1079 ; 8ீழாயினான்‌ 
1078. 

க்ற்களது - கயவரது 1075. 

கீழிநீர்‌ குளித்தானை - நீருள்‌ மூழ்கிய ஒருவனை 929, 

கீழ்ந்திடா - அழிக்கலில்லாத; அறுத்தலில்லாத 801, 

கீழ்ப்படிள்‌ - வாழின்‌ 558. 


கு 

ர - காலாம்‌ வேற்றுமை உருபு 7, 8, 18, 94........ 

குடங்கர்‌ - கூடில்‌ 890. 

குடம்பை - முட்டை 888. 

ரழி. - குடும்பம்‌ 171; நாட்டில்‌ வாழும்‌ மக்கள்‌ 
291, 890; உயர்ந்த மரபு 509; நாட்டில்‌ 
வாழும்‌ மக்கள்‌ 542, 544, 549, 554; குடும்பம்‌ 
601, 604; 609; காட்டு மக்கள்‌ 688; உயர்‌ 
மாபு 081, 794; முடும்பம்‌ 887, 888; உயர்‌ 
மரபு 952, 95%, 957, 092; குடும்பம்‌ 1029, 
1029, 1925, 1025, 1050. 

குடிகாத்தல்‌ - கூடிசனங்களைக்‌ காத்தல்‌ 682. 

குடிக்கு - உயாமுடியிற்‌ பிறந்தவருக்கு 955. 

குிிெய்‌ வகை - ஒருவன்‌ தான்‌ பிறந்த சூடியை 
உயரச்‌ செய்யும்‌ வகை [108] 

குடி செய்வல்‌ - குடியை உயரச்‌ செய்வேன்‌ 1028, 





௬ம்‌ ] 9 





குடிமை - குடிப்பிறப்பு, உயர்குலம்‌ 5] , 608, 795; 
உ ன்‌ குடியிற்‌ பிறந்தவருடைய தன்மை 
9 

க்க ்‌ (மென்மேல்‌ வளரும்‌) குடியாக 009. 

குடி யாண்மை - குடியை ஆளுகின்றமை 609, 

குடும்பத்தை - குடியை; [ஞடும்பம்‌ கூட்டமரய்‌ 
இருப்பறு ; குடுமி--கூட்டி முடியப்பட்டது. 
கூடு என்னும்‌ அடியாகப்‌ பிறந்தது குடும்பம்‌ 
என்னும்‌ சொல்‌. இது ஆரியச்‌ சொல்லெனல்‌ 
தவறுடைத்து] 

குடை - கவிகை 1034. 

குணநலம்‌ - ஈற்ருணங்களாலரகிய நன்மை 989, 

குணத்தான்‌ - குணங்களை உடையவன்‌ 9. 

குணமில்‌ - பயனில்லாதன 9. 

குணம்‌ - கல்ல கன்மை; முணமென்பது உள்ளத்து 
டத ட டன (காளிங்கர்‌) 9, 99, 504, 

ருணன்‌ - கூணம்‌ 798, 808. 

குதித்தலும்‌ - கடத்தலும்‌ ; குதித்தலும்‌ என்பதில்‌ 
உம்மை கிறப்பும்மை,. அது கைகூடர- 
மையை விளக்கிற்று 269. 

குதித்தல்‌ - கடத்தல்‌ 269. 

குத்து - மூக்கால்‌ கொத்துதல்‌ 490, 

நரை - இசை நிறைக்கணீ வர்‌ இடைச்சொல்‌ 

45. 


குலத்தில்‌ - உயர்‌ குடியில்‌ 959. 

குலத்தின்கண்‌ - பிறப்பிடத்து 958, 

குலமுடையாள்‌ - நல்ல மூலத்திற்‌ பிறந்தவன்‌ 998, 
(லம்‌ “குடி, மரபு 950, 960, 1019. 


126 குலம்‌ ஈடும்‌ 

குலம்சுடும்‌ - குடிப்பிறப்பைக்‌ கெடுக்கும்‌ 1019. 

ரன்‌ - குலம்‌ 288. 

குவளை - நீலோற்பலம்‌ 1114. 

குழல்‌ - குழலோசை 066, 12286. 

குழவி - குழந்தை 757. 

குழஅத்து - சபையிடத்து 840, 

குழாத்து - கூட்டம்‌ 889. 

குழு - கூட்டம்‌ 785. 

குழை - காதணி 1081, 

குழையும்‌ - வாடும்‌ 90. 

களவளா - குளப்பரப்பு 528. 

குளித்தான்‌ - முழுகினவன்‌ 999. 

குறி எதிர்ப்பு - அளவுகுறித்து வாங்கி அவ்வாறே 
கொடுப்பது ; வட்டிக்குக்‌ கொடுப்பது 99]. 

குறிக்கொண்டு - குதித்து; காமக்‌ சூறிப்புடையார்‌ 
போல நகுதல்‌ 1095. 

குறித்த - கிலைக்களனாகக்‌ கொண்டுவிடா ; உடம்பை 
வளர்த்ததற்கு ஊைைநத்திவாழும்‌ (காளிங்‌- 
கர்‌) 1018. 

குறித்தது - இருப்பிடமாகக்‌ கொண்டு அதனை 
விடாதது 1019, 

நுறித்தமையான்‌ - சூறித்து கின்‌றமையால்‌ 827. 

கடக - பிறர்‌ மித்மதைக்‌ குறிப்பாலறிதல்‌. 

டப்பு -(அசசனின்‌) மனக்‌ குறிப்பை 
அறிந்து 096, 

குறிப்பறி புறுத்தல்‌ - தலைவன்‌ ஜலைவி: தோழி என்‌- 
போர்‌ ஒருவர்‌ குறிப்பை ஒருவருக்னு அறிவித்‌- 
தல்‌ [128] னக அடல்‌ 





குற்றம்‌ மறைப்பான்‌ 197 





குறிப்பின்‌ - குறிப்பினால்‌ 703 ; அறிவால்‌ 705. 
குறிப்பிள்றி- எண்ணத்தின்படி அடங்கி நில்லாது 
1958. 


குறிப்பு - உடல்‌ வேறு பாட்டால்‌ விளக்கும்‌ கருத்து 
696; அரசன்‌ நினைத்த கருமத்தின்‌ குறிப்பை 
801; மனக்குறிப்பு 709, 705 ; குறிப்புப்பற்றி 
வருவன (அது ஆரு பெயர்‌) 1097. 

ருறுகுதல்‌ - கட்டுதல்‌ 820, 

குறுகும்கால்‌ - கிட்டும்போது 1104. 

குறும்‌ - குறிய, சிறிய 1185. 

குறும்பு - குறும்பா--காட்டுச்‌ சாதியினர்‌, ௪தி செய்‌- 
வோர்‌; பாலை நிலத்து ஊர்‌ குறும்பு எனப்‌- 
படும்‌ 735. 

குறை - இன்நியமையாமைப்‌ பொருள்‌ 012 ; ஞை 
யிரத்தல்‌ 680 ; உற்றஞுறை 908. 

குறைபெறின்‌ - குறையிரக்தம்காகுய சமயம்‌ பெழ்‌- 
ரல்‌; இணக்கத்துக்கு இசைந்தால்‌ 680. 

குறைமுடியார்‌ - குறைகளை நீக்க மாட்டார்‌ 908. 

குறையின்‌ - குறைந்தால்‌ 9471, 

குற்றத்தார்க்கு - குற்றத்திணயுடையார்க்கு 924. 

குற்றத்தின்‌ - குற்தங்களிலிருந்து 509, 

குற்றம்‌ - மழை 171, 188, 190, 488, 454, 46, 

504, 549, 004; ரூடிக்கு வேண்டுவன செப்‌- 

'யரமையால்‌ வருங்குற்றம்‌ 609, 

குற்றம்‌ கடிதல்‌ - காமம்‌, கோபம்‌, ஆசை, மானம்‌, 
உவகை, மதம்‌ என்னும்‌ அறுவலகப்பட்ட 
-மூற்றங்களையும்‌ நீங்குதல்‌ [44]. 

குற்றம்‌ ட்‌ 4 - மூற்றம்‌ வராதபடி. மறைப்பவ- 

9 


எனாது 


125 குன்ற 





ருள்ற - குறைவுபட 134; கெட 898; தாழ 961. 

குன்ற நினைப்பின்‌ - (ஒருவன்‌) கெட்டுப்‌ போகவேண்டு 
மென்று நினைப்பின்‌ 898. 

குன்ற மதித்தல்‌ - அவமதித்தல்‌ (மண) 898. 

குன்றல்‌ - குறைதல்‌ 811. 

குன்றன்லர்‌ - மலைபோன்‌. 2 பெருமையுடையவர்‌ 898. 

குள்டு - ஞுறையாத 601; குறைவற்ற 1798. 

கன்றி - குன்றிமணி 277, 905. 

குள்றிக்கால்‌ - குறைவுபடுமானால்‌ 14, 

குன்றிமூக்கின்‌ - ருன்றிமணியின்‌ மூக்குப்போல 977. 

நுன்றின்‌ - ஞுறைந்தால்‌ 990; மலைபோல்‌ 065. 

கன்றின்‌ அனையரும்‌ - மலைபோலக்‌ (குடிப்பிறப்பால்‌) 
உயரந்தோரும்‌ 905. 

குன்று - மலை, மேடு 89, 758, 898. 

குன்றும்‌ - குறைவுபடும்‌ 17, 239, 500. 

குன்றுவ - ஒழுக்கம்‌ குன்றும்‌ செயல்கள்‌ 954, 965. 

குன்றுவர்‌ - தாழ்வர்‌ 965. 

குன்றி யரளைப்போர்‌ கண்டற்று - மலையில்‌ ஏறி நின்று 

யாணப்போரைப்‌ பார்த்ததுபோல எவரர- 

லும்‌ எளிதில்‌ காண முடியும்‌ 758. 


கூ 


கூகை - கோட்டான்‌ 481 

கூடலீல்‌ - சேர்க்கையின்‌ கண்‌ 12987, 1828. 
கூடற்கண்‌ - சேர்க்கையின்‌ கண்‌ 1984, 
கேடாது - சேது 887, 


கூறல்‌ 1209 








கூடாநட்பு - மனதில்‌ ஈட்பில்லாது வெளியே ஈட்புப்‌ 
போலிருக்கும்‌ நட்பு [84] 

௬.1 - நெஞ்சு ஒத்து; சிதறுதலின்றி 763: ஆக 
உணார்வினராகி 1220, 

கூடிய - மேற்கூடிய ; கூடுதற்கு அரிய (ண); 
கூடும்‌ பொருட்டு 1264. 

கூடிய/காமம்‌ - காதலால்‌ கூடுதல்‌ பொருட்டு 1264. 

கூடியார்‌ - இடைவிடாது எய்தியவர்‌ 1100. 

கூடின்‌ - சேர்ந்தால்‌ 887. 

கூடும்‌ - இயலும்‌ 969; பெறலாம்‌ 484. 

கூடு$வம்‌ - சேரக்கடவோரம்‌ 1810. 

கூத்தாட்டு - கூத்தாடுதல்‌ செய்கின்ற 825. 

கூத்து - நாடகம்‌ 888. 

கூப்பி - குவித்து 260, 

கூம்பும்‌ - குவியும்‌; மூடும்‌ 495; களியும்‌ (காலம்‌ 
பார்த்திருக்கும்‌) 490. 

கூரியது - கூர்மையானது 759. 

கூர்ங்கோட்டது - கூரிய கொம்புடையது 509. 

கூர்ந்து - மிகுந்து 1010. 

கூலி - பயன்‌ 619. 

கூழ்‌ - சோறு; உணவு 04; பொருள்‌ 881; பயிர்‌ 
550 ; பொருள்‌ 554. 

* கூழித்து- உணவுக&ா உடையது 7க௧, 

கூறப்படும்‌ - சொல்லப்படும்‌ ;-- செயப்பாட்டு வினை- 
யன்று, கூற வேண்டுமென்பதுபோல உம்‌- 
மீற்று வியங்கோள்‌ முற்றுவினை (இராமா- 
னுசர்‌ உரை) 186. 

கூறல்‌ சொல்லுதல்‌ 100, 698 ; கூருதே 1980, 


190 கருமை 





கடமை - சொல்லாமை 701, 704, 

கூடள்‌ - கூறமாட்டான்‌ 181. 

கூறிவிடும்‌ - சொல்லிவிடும்‌ 980. 

ண்‌ - சொல்லின்‌ 22; சொல்லிச்‌ சூதாடுவானா- 

பின்‌ 098. 

௯ த்‌ - செரல்லும்‌ 5886. 

கூறுவாள்‌ - சொல்லுவான்‌ 156. 

கூறிறத்தை - கூற்றுவனை 89. 

கூற்றம்‌ - இயமன்‌ 269, 1085. 

கூற்று - இயமன்‌, 226, 705; பகுதிக்கான உடையது 
950 ; கேடு 1050; இயமன்‌ 1088. 

கூள்கையார்‌ - பொத்தியகையர்‌ ; வத்தகையர்‌ 
1077 

கெ 

கட - அழிய 889, 860, 1206. 

0கடல்‌ - தவிர்க்திருத்தல்‌ 612 கெடுதல்‌ 856, 898. 

கடாஅ - அழியாது 809. 

அல்ப கள்‌ போகின்‌ 369; இல்லையாயின்‌ 


கேடு - கெடுதல்‌; வறுமை 117, 

0கடுக - கெட்டுப்‌ போவானாக 1062, 

கெடுக்கும்‌ - அழிக்கும்‌ 447; போக்கும்‌ 997, 1045. 
கெடுதல்‌ - அழிதல்‌ 908. 

கெடுத்து - அழித்து 988. 

டு நீரார்‌ - அழிந்துபோகும்‌ குணமுடையவர்‌ 608. 
கெடுப்பதூஉம்‌ - அழிப்பதும்‌ 15, 

0கடுப்பார்‌ - (பகையாய்க்‌) கெடுப்பார்‌ 448, 


கேட்டார்‌ 151 





டும்‌ - அழியும்‌, நீங்கும்‌, இல்லையாகிவிடும்‌ 109, 
109, 184......... 

0கடுவல்‌ - கெட்டு விடுவேன்‌ 116. 

கெட்டவிடத்தும்‌ - கெட்டதாயினும்‌ 750. 

கெட்டாரை - (முன்‌) கெட்ட அரசரை 599. 

கெட்டார்க்கு - (பொருளில்லாது) கெட்டுப்‌ போன- 
வருக்கு ; 1293. 

கெட்டாள்‌ - இறந்தான்‌; நின்று கெட்டான்‌ 097. 

கெழ்‌இ - செறிந்த 816. 

கெழ்‌இயிலர்‌ - ஈல்விகாயிலர்‌; விருப்பமில்லாராவர்‌ 
(மண) 1194. 

கெழு இடக்‌ - உரிமை 700; உரிமை பாமாட்டுவது 


கே 


கடன்‌ - கேட்டி உடையவன்‌ 810. 

கேடில்‌ - அழிவில்லாத 400. 

கடு - அழிவு 2, 115, 105, 109; கேழு ரும்‌ 
செயல்‌ 804 ; பொருட்கேடு 280, 285; அழிவு 
400, 478, 642, 700, 726; அழிவு தரும்‌ 
செயல்‌ 791, 858, 859, 889. 

கேடும்‌ - கேடு வருதலும்‌ 115 ; தீமையும்‌ 642. 

கேட்க - சொல்லக்‌ கேட்க 414, 416; வினாவ 537. 

்‌ கேட்கும்‌ - கைக்சொள்ஞம்‌ 048, 

கட்ட - செளிக்கொண்ட 10, 1070. 

கேட்டல்‌ - செவிக்‌ கொள்ளுதல்‌ 625. 

கேட்டார்‌ - நட்பாய்‌ ஏற்றுக்‌ கொண்டாரை; ி..ூ- 
வினுரை--(மண) 045. 


1395 கேட்ட்டால்‌ 


கேட்டால்‌ - கெடுதியினால்‌' 782. 

ேட்டினும்‌ - கேடுவந்த காலத்திலும்‌ 796. 

கேட்டு - (செவியால்‌) கேட்டு 1101. 

கட்‌ டு (பிறர்‌ தாற்றுதலைச்‌) செவிக்‌ கொள்வர்‌ 


கேணி - ஊற்று, கஇணது 896. 

கேண்மை - ஈட்பு 106; உறவு 441; நட்புத்‌ தன்மை 
709 ; உறவு 782 வல்ல 

கேண்மையவர்‌ - கட்புடையவர்‌ 807. 

கேண்மையார்‌ - ஈண்பரின்‌ 809. 

கேளா - கேளாத 418 ; பிறர்‌ சொல்லினும்‌ கேளாத 
418, 808. 

$களாதவர்‌ - கேட்கப்‌ பெருதவர்‌ 66. 

கேளாது - கேட்காமல்‌ 804. 

கேளாது - கேட்டுச்‌ சம்மதம்‌ பெருது 804; நீதி 
நூலைக்‌ கடந்து; 'பெரியார்‌ சொல்வதைச்‌ 
கேளாது 898. 

கேளார்‌ - ஏற்றுக்‌ கொள்ளாதவர்‌ 648. 

கேளிர்‌ - சுற்றம்‌ 187, 615; தலைவர்‌, காதலர்‌ 1267. 

கேள்‌ - ஈண்பர்‌ 808 ; 882 ; காதலர்‌ 1992. 

கேள்வி - கேட்க வேண்டிபவற்றைக்‌ கற்றாரைக்‌ 
கேட்டல்‌ [49] 

கேள்வியர்‌ - கேள்வியை உடையவர்‌ 419, 

கேள்ளியவர்‌ - கேள்வியையுடையவச்‌ 418. 


கை 


கை - கையென்னும்‌ உறுப்பு 04, 178......... 
அளவு 567 ; உரிமை ஒழுக்கம்‌ 882 ; சிறுமை 


கைவிடல்‌ 122 
925; செய்யும்‌ முறைமை 836 ; கைத்தொழில்‌ 
995 ; அளவு 1271. 

கை அல்லது - தனக்கு ஆகாத (கடியப்பட்ட) 882. 

கை அறியாமை உடைத்தே -சிநிய அறியாமை 
உடையதன்று 925. 

கை இகந்த தண்டம்‌ - அதிக தண்டனை; மிக்க 
தண்டம்‌ 507. 

கை இகந்து - கை கடந்து 1271. 

கைகளை - கரங்களை 1238. 

கைகூடும்‌ - இயலும்‌ 969 ; அனுகூலமாகும்‌ 484. 

கை செய்து - கையால்‌ செய்து (உழுத) 1035. 

கைதூவேள்‌ - முயற்சி ஒதியாமை (கை தூவாமை-- 
கை ஒழியாமை) 1021. 

கைத்து - கைப்பொருளாக 598 ; கையிடத்தே 758. 

கைப்ப - வெறுக்குமாயினும்‌ 389. 

கைப்பொருள்‌ - கையிடத்துள்ள பொருள்‌ 178. 

கைமடங்கின்‌ - விட்டாராயின்‌ 1036. 

கைம்மாறு - அதற்கு மாறுக 1188. 

* *ைம்மாறு - பதில்‌ உபகாரம்‌ 811. 

்‌ கையர்‌ - கையினை உடையவர்‌ 1077. 

கையறியா - அறிய மரட்டாத 880. 

கையறியாமை - செய்ய அ௮தியமாட்டாமை 925, 

கையால்‌ - கை காட்டி 894. 

கையாறு - துன்பம்‌ 027. 

_ கையும்‌ - ஆடும்‌ கைத்திறமையையும்‌ 825. 

கையுள்‌ - கையகத்து 828. 

கைவிடல்‌_- தொடர்புவிடுதல்‌ 450, 1245. 

12 





154 கைவீடுக 


கைவிடுக - ஒழிக 928. 
கைவிடுவார்‌ - விட்டு நீங்குவார்‌ 799. 
கைவல்‌ - கையிற்‌ பிடித்தவேல்‌ 774. 


கொ 


கொக்கு - கொக்கென்னும்‌ பறவை 490. 

கொடிது - செயலில்‌ கொடுமையுடையது 279, 551. 

கொடிப - கொடுமையுடைய 1169. 

கொடியர்‌ - கொடுமை உடையவர்‌ 1286. 

கொடியார்‌ - கொடுமை உடையவர்‌ 1169, 1217, 
1285. 

கொடி று - தாடை, கதுப்பு 1077. 

கொடு - கொண்டு 1204. 

கொடுக்கும்‌ - காட்டும்‌ 924. 

எத்‌ - நீதியில்‌ தவறி ஆளும்‌ தன்மை 
ற்‌ 

கொடுத்து - தந்து 708, 794, 807, 925. 

கொடுத்தும்‌ - அவன்‌ வேண்டியது ஒன்றைக்‌ 
கொடுத்தும்‌ 794. 

கொடுப்பது - ஒருவன்‌ மற்றொருவனுக்குக்‌ கொரடுப்‌- 
பதை 1066. 

கொடுப்பதூஉம்‌ - தருவதும்‌ 1005. 

கொடுமை - இரக்கமில்லாத செயல்‌ 1169; பொல்‌- 
லாங்கு 1285. 

கொடும்‌ - வகந்த 1086. 

கொடை - கொடுத்தல்‌ 890. 

கொடையாள்‌ - கொடுப்பவன்‌ 526. 

கொட்க - புலப்பட ; வெளிப்பட 605. 





கொல்‌ 122 


கொட்கில்‌ - புலப்படுமாயின்‌ (கொட்ஞுதல்‌--வெளிப்‌- 
படுதல்‌) 668. 

கொட்பு - வேறுபாடு 789. 

கொண்கள்‌ - கணவன்‌ 1183, 1266, 1985. 

கொண்ட - கொண்டவை 0650; உள்ளே கொண்ட 
145. 

கொண்டவள்‌ - பூண்டிருந்தவன்‌ 307. 

கொண்டனள்‌ - உள்ளவளாயினாள்‌ 1815. 

கொண்டற்று- கொண்டதுபேோல (ஊ0ரரவ்ளும்‌ 
அலரரயிற்று) 1146. 

கொண்டார்‌ - கையில்‌ வைத்திருப்பவர்‌ 958 ; செய்‌. 
பப்பட்டவர்‌ 1195 ; கொண்ட காதலவர்‌ 1205. 

கொண்டாரின்‌-மேத்கொண்டொஓழுகுவாரைப்‌ பார்க்‌- 
கிலும்‌ 551. 

கொண்டாள்‌ - கணவன்‌ 51, 56. 

கொண்டு - கொண்டால்‌; அறிந்தால்‌ 29; மேற்‌- 
கொண்டு 826, 551, கைக்கொண்டு 851; 
மேற்கொண்டு 845 ; கைக்கொண்டு 874, 92], 
974: கொண்டுவந்து 1082; கைக்கொண்டு 
1095, 1146. 

கொண்டு ஒழுகிள்‌ - காத்துக்கொண்டு ஒழுகின்‌ (காத்‌- 
ர ரர வழியில்‌ செல்லாது காத்தல்‌) 

, கொம்பர்‌ - மாக்களை 476, 

கொலை - கொல்லும்‌ தொழில்‌ 825, 829, 551, 1994” 

கொலைக்களம்‌ - கொல்லும்‌ களரி 1294, 

கொலையின்‌ - கொலை செய்து 550. 

கொல்‌ - அசைநிலை.8, 98, 211, 945......... ! கொலை 


130 கொல்ல 


கொல்ல - நெருக்க ; வருத்த 1078. 

கொல்லா - கொலை செய்யாத 984, 

கொல்லாநு - கொலை செய்யாது 256. 

கொல்லாமை - கொலை செய்யாமை 954, 881; 895, 

994, 225, 596, 

கொல்லான்‌ - கொலை செய்யாதவனுப்‌ 900, 

கொல்லீ - கொல்வது 806. 

கொல்லும்‌ - கெடுக்கும்‌ 804; கெடுக்கும்‌ துன்பக்‌- 
களை வருவிக்கும்‌ 805 ; கெடுக்னும்‌ 582 ; ௧௯ா- 
யும்‌ 879. 

கெர்ழுநள்‌ - கணவன்‌ 55. 

கொள்‌ - கொண்டு 1244. 

ொளப்பட்டடம்‌ - மதிக்கப்பட்டேம்‌ ; கைக்கொள்‌- 
ளப்பட்டேம்‌ 099.. 

கொளலின்‌ - அடைவதைவிட 450, 

கொளல்‌ - பெறுதல்‌ 184............ : இரத்தல்‌ 999 ; 
அழிக 279; கொள்க 442 ; துணைக்கொளல்‌ 
204; கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 445; நன்கு 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 714; மதிக்க 709; 
கொள்ளற்க 780; விலைகொடுத்து வாங்குதல்‌ 
92௦; ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ 986. 

கொளற்கு - பகைவர்‌ கொள்ளுதற்கு 745, 

கொளினும்‌ - கொண்டாலும்‌ 879. 

கொளின்‌ - கொண்டால்‌ 680, 886, 989. 

கொளீஇ - மேற்கொள்ளப்‌ பண்ணி 988. 

0காள்க - அடைக 161, 875. 

கொள்கலம்‌ - இடுகலம்‌ 1099, 

த்‌ விரதங்கள்‌ ; கோட்பாடு 899 ; ஒழுக்கம்‌ 


கொள்று அன்ன 187. 

கொள்பவர்க்கு - கொண்டு ஒழுகுபவர்க்கு 981. 

கொள்பவள்‌ - கொள்ளும்‌ அவன்‌ 878. 

கொள்வது - முயல்வது 262; செய்வது 1055. 

கொள்வாரரோடு - அறிவாரோடு 704. 

கொள்வு - கொள்வது 1187. 

கொள்$வம்‌ - பெறுவேம்‌ 282; அவரது தன்மை- 
யைக்‌ கைக்கொள்வேம்‌ 976. 

கொள்ளப்பட்டேம்‌ - ஈன்கு மதிக்கப்பட்டோம்‌ 099. 

சலக - திரும்பவும்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌ 

3, ்‌ 


கொள்ளற்க - கொள்ளாதொழிக 798, 827, 872. 
கொள்ளா - கொள்ள முடியாத ; அடங்காத 1004. 
கொள்ளாக்‌ கடை - கொள்ளாதவிடத்து 1195. 
கொள்ளாத - போருந்தாத 470 ; விரும்பாத 099. 
கொள்ளாதாள்‌ - அடையாதவன்‌ 792. 

கொள்ளாது - ஏற்றுக்‌ கொள்ளாது 470, 627, 1016. 
கொள்ளார்‌ - ஏற்றுக்‌ கொள்ளார்‌ 404, 

கொள்ளும்‌ - அடைகின்ற 1099. 

கொற்றம்‌ - வெற்றி 588. 

கொள்ற . கெடுத்த, அழித்த 110. 

கொண்று செரி செய்வதுபோல்‌ துன்பம்‌ தரும்‌ 


கொள்றுங்கு - கெடுக்குமாறு போல 588. 
கொன்றுர்க்கு - அழித்தவருக்கு 110. 
கொள்றிட - வெட்டிச்‌ சாய்க்க 1080, 
கொள்று அன்ன - கொண்ருலொத்த 109, 


188 கோடல்‌ 
கோ 


கோடல்‌ - கொள்ளுதல்‌ 046; கொள்க 678. 
கோடா - கோடாது ; வளையாது, நேராக 1086. 
கோடாது - கோணிப்‌ போகாது 580, 546. 


கோடாமை - நடுவு நிலையில்‌ தவருமை 115 ; 


சாயாமை 118; கோணாது கடமைகளைச்‌ 
செய்ய 520, 


கோடி - நூறு நூருயிரம்‌ 887, 877; தவறி 554, 
559; நூறு நூருயிரம்‌ 639 ; கோடி. மடங்கு 
816, 817; 954. 

கோடியும்‌ - கோடியளவுமன்றி 887. 

ட கோடு - வளைவு உடையது 979; கரை 888; களை 

1964. 


.. கோடு கொடுஏறும்‌ - கோடு கொண்டேறும்‌ ; மரக்‌- 
களைமேல்‌ ஏறிப்‌ பார்க்கும்‌ (மென்மேலும்‌ 
பருத்தெழுகின்‌ ஐது) 1204, 

கோட்டநு - கொம்பினை உடையது 599. 

கோட்டம்‌ - கோணுதலையுடைமை ; கோணல்‌ 119, 

கோட்டி - சபை 401; சபை; பேச்சு 720. 

கோட்டி கொளல்‌ - சபையில்‌ ஒன்றைச்‌ சொல்லுதல்‌ 
401. 

கோட்டுப்பு - வளவாூய பூமாலை ; கஇளைகளிலுள்ள 
பூவால்‌ தொடுத்த மாலை 1818. 

கோமான்‌ - தலைவன்‌, அரசன்‌ 25. 

கோல்‌ - தராசுகோல்‌ 118; செங்கோல்‌ 890; தடி 
415; கொடுங்கோல்‌ 5598; முறை செய்யும்‌ 
கோல்‌ 542, 546, 554; கொடுங்கோல்‌ 598, 


சாதல்‌ 199 








570; அளவுகோல்‌ 710, 796; கண்ணுக்கு 
மை எழுதும்கோல்‌ 1885. 

கோல்கோடி - நீதி தப்பி 554. 

கோள்‌ - கொள்ளுதல்‌ 9, 220; துணிவு 811, 312, 
646, 652 கொள்ளுதல்‌ 780, 1059. 

கோள்‌இல்‌ - தத்தமக்குரிய புலன்களைக்‌ கிரகித்து 
அறியமாட்டாத 9. 

கொள்வாரோடு - அறியவல்லாரோடு 704. 

கோறல்‌ - கொல்லுதல்‌ 254, 821. 

கோள்மை- ஈகையை உடைமை; ஆட்சியை 
உடைமை அதி. 55 


கெள 


கெளவை - பழி தூற்றுதல்‌ 1143, 1147 1150. 
கெளவையால்‌ - அலர்‌ தாற்றுதலினால்‌ 1148. 


ச 


சமன்‌ - ஒத்தகிலை 118. 
சமன்செய்து - முன்னே தான்‌ சமனாக நின்து 118. 
சீலத்தால்‌ - வஞ்சகத்தால்‌ ; தீவினையால்‌ 660. 
சலம்‌ - வஞ்சனை 956. 
சா 
சர - ர லானாமர்கிக்்‌ இறக்கும்படியாக 
சாகாடும்‌ - வண்டியும்‌ 475, 
சாகிற்பின்‌ - சாக முடியுமானால்‌ 780. 
சரக்காடு - மரணம்‌ 925, 389, 780. 
சாதல்‌ - இறத்தல்‌ 188, 1244. 


140 சாதலீள்‌ 





சாதலின்‌ - இறத்தலின்‌ 280. 

சாம்துேயும்‌ - இறக்கும்‌ வரையும்‌ 897. 

சாய - மடிய 749. 

சாயல்‌ - மேனியின்‌ அழகு; : மென்மை (மண) 
1185. 


சாய்தல்‌ - ஒழிதல்‌ 858, 

சாய்ந்து - ஒழிந்து 855. 

சாய்பலர்‌ - தளர்பவர்‌ 927. 

சார - நிற்க 323. 

சாரா - பொருந்தாத; படாத 194; சேராத 815; 
1047. 


சார்தரா - சாரமாட்டா 859. 

சார்தரும்‌ - பற்றுகன்ற ; சாரக்கூடிய 954, 

சார்பில - அமைவில வாகிய தொழில்களை ; (அமை- 
வின்மை-அம்மரபிற்கு ஏலாமை) 950. 

சார்பு - துணை 70; 449; துணை-- அரண்‌ 859; 

. படை பெரருள்‌ நட்பு 900. 

சார்புகெட - பற்று ௮ற 859. 

சார்வாய்‌ - தணையரய்‌ 15, 

சரர்வு - தணையாதல்‌ 15, 

சால - மிக 475, 170, 1087 ; மிக, விளங்கு 1285, 

சாலப்படும்‌ - மிக விளையும்‌ 1037. 

சாலும்‌ - அமையும்‌; போதுமான 95; கேட்டை 
உண்டாக்கப்‌ போதும்‌ 164; அமையும்‌, 
பொருந்தும்‌ 1060. 

சால்பிற்கு - ஈற்குணங்கள்‌ நிறைம்தமைக்கு 986. 

சால்பின்‌ - அமைதியினது 105, 


சிதைவின்றி 141 


சால்பு - நற்குணம்‌ 956, 985, 984, 987, 988, 
1015, 1064. 

சாவாமருந்து - சரவாமை; க்ரூ க. தரர்ணமரகிய 
மருந்து; அமிழ்தம்‌ ; தேவருணவு 62. 

சாவாரை - இதக்‌ நவரை 719. 

சாவார்‌ - உயிர்விட வல்லவர்‌ 795. 

சாற்றுவேள்‌ - சொல்வேன்‌ 1212. 

சான்ற - நிறைந்த 56, 581, 1001, 

சான்றவர்‌ - நற்குணம்‌ நிறைந்தவர்‌ 9890. 

சான்ரண்மை - நற்குணம்‌ நற்செய்கைகளரல்‌ 
நிறைந்திருக்கும்‌ தன்மை [99] 

சாள்றுண்மைக்ரு ஆறி எனப்படுவார்‌ - சான்றாண்மை 
யாகிய கடலுக்குக்‌ கரை எனப்படுவார்‌ 
(பரிமே) ; சாரன்றாண்மைக்கு ஒரு கடலென்று 
ர சொல்லப்படுவார்‌ (வேறு உரை) 

சான்று - குணங்களால்‌ நிரம்பி 989, 890, 961 

சான்றோர்‌ - கற்குணங்கள்‌ நிறைந்தவர்‌ 197, 056, 
657, 802, 840, 922, 989, 985, 1078. 

சான்‌ 0றர்க்கு - நிறைந்த கூணமுடையவருக்கு 115, 
118, 148, 299, 998, 458, 1014; 

சாள்றோர்முகத்து - அறிவுடையேசராமுன்‌ 998. 

சாள்6றன்‌ - கல்வி கேள்விகளால்‌ நிறைந்தோன்‌ 09. 

சி 

சிதைக்கலாதார்‌ - கெடுக்கமாட்டாதவர்‌ 880 ; 

சிதையாமல்‌ - அழியாமல்‌ 578, 

சிதைவிடத்து - தளர்ச்சி வந்தவிடத்து 597. 

என்‌ அழிவின்றி 119. 








143 ரமீழ்ந்த 


ரிமிழ்த்து - பிணித்து; சிமிழ்த்தல்‌ என்றது அவன்‌ 
வரய்மேல்‌ விரல்‌ வைத்து அது படவிளித்தல்‌ 
(காளிங்கர்‌) 

ரிவிகை - பல்லக்கு 87. 

ரில - சிலவாய வார்த்தைகள்‌ 049, 

சிலர்‌ - சிறு எண்ணிக்கையினர்‌ 049. 

சிறக்கணித்தாள்‌ - சிறங்கணித்ததாள்‌ ; (சிறங்கணித்‌- 
காள்‌-- என்பதின்‌ விகாரம்‌ சுருக்குதல்‌) 1092. 

சிறந்த - மிக்க, மிருந்த 58], 

சிறந்தமைந்த - மிக நிலைத்த 900. 

பட்‌" - நட்டிற்‌ சிறக்தான்‌ ு;ழ அன்புடையான்‌ 
515. 


சிறத்து - மிகவும்‌ : 900. 

சிறப்பின்‌ - உயர்வின்‌ 961. 

சிறப்பீனும்‌ - உயரவினைத்தரும்‌ 311. 

சிறப்பு - முத்தி, வீடு, தேவர்பதம்‌ 81; மதிப்பு, 
பெருமை 88; 74; சுவர்க்க இன்பம்‌ 75; 
வீடுபேறு 858; பெருமை 590, 680, 752; 
பொதுவல்லாதது, பெருமை சிறுமை எனப்‌- 
பட்ட சிறப்பியல்கள்‌ 972; கல்வி செல்வம்‌ 
முதலியகிறப்பு 977; வேறுபாடு 10189. 

சிறப்பென்னும்‌ - சிறப்பு என்னும்‌ வீட்டுக்குக்காரண 
மாகிய 858, 

சிறப்பொடு - விழாவோடு 18; சிறப்பும்‌ 195. 

சிறிது தன 102; இறியதாக 419, 1075, 1801, 


சிறிய ௬ருக்கத்து - குறைந்த வறுமைக்‌ காலத்து 908. 
சிறியர்‌ - கழானவர்‌ 26. 
சிறியவர்‌ - கீழ்‌ மக்கள்‌ 815, 


சினத்து 143 

சிறியார்‌ - சிதிதளவு உடையார்‌ 680 ; அதற்பகுண- 
முடையவர்‌ 976. 

சிறு - இன்னாத 1097. 

சிறுகாப்பின்‌ - காக்க வேண்டிய இடம்‌ சிறிதாகிய 
744, 





சிறுகும்‌ - சுருங்கும்‌ 568. 

சிறுகுவ - சுருங்குவதற்குக்‌ காரணமாகிய செயல்‌ ; 
சிறுமையுள்ளவை 798. 

சிறுதுனி - சிதிதுகால வறுமை 1010. 

சிறு நோக்கம்‌ - சிநிது நேரப்பார்வை 1092. 

சிறு பொருள்‌ - இலேசாக முயத்சியின்றிக்‌ இடைக்‌- 
கும்‌ பொருள்‌ 870, 

சிறுமை - குத்தம்‌; துயர்‌ செய்யும்‌ தன்மை 98; 
காமம்‌ 481 ; சிறியவர்‌ 11 படைதேய்ந்து 
கிறிதாதல்‌ ்‌ அரசர்‌ செய்யும்‌ அவமதிப்பு 209; 
துன்பம்‌ 984; சிறுமையுடையார்‌ 978 ; சிறிய 
தன்மை 979; சிறுமையுடையார்‌ 980; துயர்‌ 
1991. 

சிறுமைக்கு - சிறியவனா,தற்கு 505, 

சிறுமைத்து - சிறிய தன்மையுடைத்து 889. 

சிறுமையுள்‌ - கோய்‌ செய்யும்‌ தன்மையுள்‌ 98 

சிறை - அடைத்து வைத்து 57; அரண்‌ 499, 509. 

சிற்றினஞ்‌ சேராமை - அறிவு குணம்‌ முதலியவற்றுல்‌ 
சிறியவரைச்‌ சேராமை [46] 

சிற்றின்பம்‌ - நிலையில்லாத இன்பம்‌ 173. 

சிளத்தாற்றி - கோபத்தே செலுத்தி 508. 

சினத்தாள்‌ - கோபமுடையவன்‌ 806. 

சினத்தின்‌ - கோபத்தைவிட 804. 

சினத்து. கோபமாகய குற்றத்தின்‌ 508. 


144 சினத்தை 





சினத்தை - கோபத்தை 807, 810. 
சினம்‌ - கோபம்‌ 801, 481, 
ரினைப்பது - அரும்புவது 1203. 


௪ 


சீரல்ல்‌ - சிறப்பில்லாதன 969, 

சீரல்லவர்‌ - சிறியவர்‌ 977. 

சீரழிக்கும்‌ - புகழைக்‌ கெடுக்கும்‌ 984. 

சீரார்‌ - சிறப்புடையவர்‌, தவத்தர்‌ 900. 

சீரிடம்‌ - வாய்க்குமிடம்‌ ; வாய்ப்பு 821. 

ரீரினும்‌ - புகழீட்டு மிடத்தும்‌ 908. 

சீர்‌ - அளவு 118; சிறப்பு, ஆற்றல்‌ பெருமை 499 ; 
வீரம்‌ 7748; புகழ்‌ 984, 902, 977. 

கக இலர்‌ - இயல்பில்‌ வீரம்‌ ஞூறைவுபடார்‌ 


ரீர்‌ தூக்கும்‌ - நிறுத்து அளக்கும்‌ 118; அளந்து 
பார்களும்‌ 818. 
சீர்த்தவிடத்து - காலம்‌ வாய்த்தவிடத்து 490. 
சீர்மை - சிறப்பு 128; மதிப்பு, ஒழுக்கம்‌ 195. 
சீறின்‌ - கோபங்‌ கொண்டால்‌ 508, 899, 
௬ 


சுடச்சுட - வருத்த வருத்த 207. 

சுடரும்‌ - ஒளிவிடும்‌ ; ஓடும்‌ 207. 

டல்‌ - சுடுதல்‌ 1159, 

சுடிள்‌ - சுட்டால்‌ 1159, 

சூடும்‌ - வருத்தும்‌ 292 ; கொல்லும்‌ 300 ; வெதுப்பும்‌ 
199; கெடுக்கும்‌ 1019 ; வெறுப்பும்‌ 1207. 

சட்ட - எரித்த 129, ்‌ 


கூழ்‌ 145 

அ டட அவன்ட கதுததவைதககதகைவைக்வத தவத அனத்த விய்ல்கை 

சுதை - சுண்ணாம்பு 714. 

சுமக்க - தலையினால்‌ தாங்குக ; பணிக 488. 

சுருக்கத்து-- வறுமை உண்டானவிடத்து 905. 

சுவை - உருகி 27, 255, 420. 

சுவைபட - சுவை உண்டாக 958. 

சுழலும்‌ - (பூமியைச்‌) சூழ்ந்து நிற்கும்‌ 777. 

சுழன்றும்‌ - (பிற தொழில்களில்‌) சுழன்று திரிந்தும்‌ ; 
செய்து திரிந்தும்‌ 1031, 

சுற்றத்தார்‌ - உறவினர்‌ ; சுற்றியிருப்பவர்‌ 521. 

சுற்றப்பட - சூழ்ந்திருக்கும்‌ வகை 524, 

சுற்றப்படும்‌ - சூழப்படுவான்‌ 525 


சுற்றம்‌ - சுற்றத்தார்‌; உறவினர்‌ (சூழ்ந்திருப்பவா்‌) 
166, 451, 592, 599, 584, 1025. 


ச்ற்றம்‌ஆ - சுற்றத்தவராக கிளைத்து 1095, 
சற்றம்தழாஅல்‌ - சுந்தத்தாரைத்‌ தழுவுதல்‌ [58]. 
சுற்றும்‌ - சூழ்ந்துகொள்வர்‌ 1025 


சூ 
ஆடி.னீர்‌ - அணிந்தார்‌ 1913, 
சூதர்க்கும்‌ - சூதாடுவோர்க்கும்‌ 932, 
சூதினை - சூதாடலை 921. 
நூதிள்‌ - சூதாட்டத்தைப்‌ பேரல 934, 
ஞ்து இத கரா வரும்‌ குத்தம்‌ [94] 996; 


கதேபபோல்‌ - கூதாடுவதைப்‌ போல 940, 
சூழ - எண்ண ; நினைக்க 176. 
கழ - எண்ண, நினைக்க 176. 
13 


146 ற] 
சூழற்க - நி௯ையாது விடுக 204. 
நழாது - ஆராயாமல்‌ 405, 554, 
இன்‌ எண்கலானைவில்‌ ௨04; ஆராய்ந்தாலும்‌ 


ழும்‌ - எண்ணும்‌ 204 ; 824, 
நழ்ச்சி-ஆலோசனைக்கு, உபாயம்‌ நினைத்தல்‌ 671. 
கூழ்ந்தவன்‌ - எண்ணியவனுக்கு 204, 

சூழ்ந்து - உபாயம்‌ ஆராய்ந்து 445, 401, 640.. 
சூழ்ந்துவிடும்‌ - எண்ணித்‌ துணியும்‌ 451. 

சூழ்வது - நினைதல்‌ 1276. 

கழ்வாரை - அமைச்சரை மக்க, 

தழ்வார்‌ - அமைச்சர்‌ 445 ; எண்ணுபவர்‌ 1294, 
சூழ்வான்‌ - மறவாதவன்‌ 825. 


செ 
0ஈரத்து - கொன்று 259. 
0த்தாரின்‌ - இறந்தவரைகச்‌ காட்டிலும்‌ 926. 
0ரத்தாருள்‌ - இறக்தவருள்‌ 214. 
த்தான்‌ - இறந்தவன்‌ 1001. 
ப்பம்‌ - நடுவு நிலைமை 118, 119; மாருமை 951. 
0ரப்பின்‌ புணர்ச்சி்பால்‌ - செப்பும்‌ மூடியும்‌ சேர்வது 
போல 887. 
சப்பு - சிமிழ்‌ 887. 
07ம்பரகம்‌ - நேர்பரதி 1099, 
செம்பொருள்‌ - அறத்தினை 91; இன்பப்பொருள்‌, 
கடவுள்‌ 858. 
0சம்மல்‌ - செருக்கு 880, 


0ஈய்கலாள்‌ 147 





சம்மாக்கும்‌ - இறுமாக்கும்‌, செருக்குவான்‌ 4017. 

0சய - செய்தற்கு 1021, 

0ஈயக்கிடந்தது - செய்யக்கூடியது 440 ; செய்தற்‌- 
குரியது 1001, 

செயப்பட்டார்‌ - உதவி செய்யப்பட்டவர்‌ 105. 

0சயலீன்‌ - செ.ப்தலை விட 679, 

செயல்‌ - செய்க 88 ; செய்தல்‌ (அறிவை உண்டாக்‌- 
குதல்‌) 67; செய்தல்‌ 316, 318; செய்க 8985, 
461, 471, 489, 516, 518, 637, 608, 675, 
670, 675, 948, 949. 

செயல்‌ ஆற்றும்‌ - செய்து கொள்ள வல்லவனாவாண்‌ 

்‌. 

செயற்கு - செய்தற்கு 26; உண்டாக்ளுவதற்ரு 
975; செய்து கொள்வதற்கு 781. 

செயற்கை - செய்யத்‌ தகுவன, செய்யும்‌ திறம்‌ 637. 

செயற்பாலது - செய்ய வேண்டுவது 40, 

செயன்முறை - செய்யும்‌ முறை 677, 

செயிரில்‌ - குத்தத்தில்‌ கின்றும்‌ 258, 

செயிர்‌ - நோய்‌ 850. 

செயிர்ப்பவர்‌ - பகைப்பவர்‌ 880. 

0ெயிள்‌ - செய்தால்‌ 104, 10............... 

செயும்‌ - செய்யும்‌ 819. 

்‌ செய்‌ - செய்யப்படுவதாகிய 965, 

செய்க - செய்யவேண்டும்‌ 86, 519, 669; தேடிச்‌ 
சேர்க்க 759; செய்க 893. 

செய்கலாதார்‌ - செய்ய மாட்டாதவர்‌ 26. 

செய்கறாள்‌ - செய்யான்‌ 848, 


148 0ெய்கீற்யற்க 


செய்கிற்பாற்கு - செய்ய வல்லவனை 515, 

செய்கையும்‌ - எனர்ன்‌. வகையும்‌ 621. 

செய்தக்க - செய்யத்தக்க 406. 

செய்தலின்‌ - செய்தலைப்‌ பார்க்கிலும்‌ 189, 192 

0செய்தற்கரிய - (முன்‌) செய்தற்‌ கரியனவா (ிருக்த- 

5௦) வற்றை 489 

ெய்தாங்கு - (தாம்‌) செய்தவை போல 808. 

0சய்திறந்த - செய்துபோன 1875. 

செய்து - படைத்து 660; நட்புச்‌ செய்துகொண்- 
டாலும்‌ 815. 

செய்தொழில்‌ - செய்யும்‌ தொழில்‌ ; செயல்கள்‌ சல 

டு£ய்ப - செய்வர்‌ 1195. 

0ஈய்யப்படும்‌ - செய்யவேண்டும்‌ 585. 

செய்யப்பட்டார்‌ - பெற்றுக்‌ கொண்டவரது 105, 

செய்யல - செய்யமாட்டா 1086. 

0சய்யவள்‌ - இலக்குமி 167, 

செய்யற்க - செய்யாது விடுக 905, 206, 827, 590, 
055, 056 

ரெய்யாக்கால்‌ - செய்யாத விடத்து 987. 

செய்யாது - செய்யாமல்‌ 219, திறவாது 8255; 
செய்யாமல்‌ 487, 588. 

செய்யாது அமைகலா ஆறு - செய்யமாட்டாது வருக்து- 
கின்ற இயல்பாகும்‌ 219. 

செய்யாமல்‌ - முன்‌ ஒர்‌ உதவி செய்யாதிருருக்க 101; 
வு ஓர்‌ இன்னாமையும்‌) செய்யாதிருக்க 

செய்யமா - செய்யாதிருத்தல்‌ 157, 261, 967...... 


ட்‌ 


03ல்க 119 





செய்யார்‌ - செய்யமாட்டார்‌ 164... 

செய்யாவிடல்‌ - செப்யாதுவிடல்‌ என்பது செப்‌ ப2- 
விடல்‌ என கின்றது 208. 

செய்யாள்‌ - இலக்குமி 84, 

செய்யாள்‌ - செய்யமாட்டான்‌ 210; செய்யாதவன்‌ 


செய்யின்‌ - செய்தால்‌ 157... 

செய்யும்‌ நீர - செய்யவேண்டிய கடமைகளை 819. 

செய்வாரிள்‌ - செய்வாரிலும்‌ பார்க்க 295. 

செய்வானேல்‌ - செய்வான்‌ ஆனால்‌ 655. 

செய்வினை - செய்யும்‌ கருமம்‌ 455, செய்கின்ற 
வினையை 677. 

0சய்வேள்‌ - (உபசாரம்‌) செய்வேன்‌ 1211. 

0௪௫ - போர்‌ 569. 

செருக்கி - களித்து, இறுமாந்து 916. 

செருக்கு - செல்வம்‌ ம௫ூழ்ச்சி; பெருமிதம்‌ 180; 
அகந்தை; மயக்கம்‌ 201; மயக்கம்‌ 546; 
அகந்தை 481; பெருமிதம்‌ 598; மேம்பாடு; 
பெருமிதம்‌ 013; அ௮கற்தை 7590; மயக்கம்‌ 
844 ; செல்வம்‌ 860; களிப்பு 878, 1193. 

0சல - போக 492; மனம்‌ கொள்ளும்படி 424, 
686, 719, 722, 724, 7986, 730. 

0சலல்‌ - செல்கின்றது; செல்வதற்குக்‌ காரணம்‌ 

298. 

0சலவீடாது - செல்லவிடாது 422, 

0சலவு - செல்லுதல்‌ 766. 

07ல்‌ இடத்து - பலிக்கக்கூடிய இடத்து 301, 

செல்க - செல்வானாக 084. 


150 செல்கிற்பிள்‌ 


செல்கிற்பின்‌ - செல்லமுடியுமாயின்‌ 1170. 

செல்பலர்‌ - போகின்றவர்‌ 1083. 

செல்லா - பலியா 802; உணவு செல்லாத (மண) ; 
வறுமை கூர்ந்த 880; செய்யாத 561; நீம்‌- 
காத 769; போகாத 1255. 

செல்லாதது - முடியாதது 472, 

சல்லாது - ஈடவாது 18, 826, 

செல்லாத்துனி - ஒன்றுலும்‌ நீக்க முடியாத பிணக்கு; 
நீக்காத வெறுப்பு 769. 

0ல்லாமை - பிரியாமை 1151, 

செல்லா வாழ்க்கை - வறுமை 880. 

0சல்லான்‌ இருப்பின்‌ - சென்று பாராமல்‌ இருந்தரல்‌ 


0சல்லீடத்து - பலிக்முமிடத்தில்‌ 801, 

செல்லுமீடத்து - கோபித்துச்‌ செல்லும்போது 950. 

செல்லும்‌ வாய்‌ - செய்யக்கூடிய இடம்‌ 88; முடியும்‌ 
வழி; முடியும்‌ உபாயம்‌ 678. 

செல்வச்‌ செவில்‌ - செல்வத்தையுடைய செவிலி 757. 

செல்லது - போவது 767. 

செல்வத்திற்கு - மிக்க பொருளுக்கு 178, 

செல்லத்துள்‌ செல்லம்‌ - செல்வங்களுள்‌ மேலான 
செல்வம்‌ 2941, 411. 

சல்வரம்‌ - செல்வத்தையும்‌ 81. 

07ல்லம்‌ - மிக்க பொருள்‌ 81, 195...... 

செல்வம்‌ நகைத்து - மிக கன்மையுடையதாம்‌ 125, 

செல்வரை - பொருளுடையவரை 759. 

செல்வர்‌ - பெருளுடையவர்‌ 781, 1010. 


செறிவு 151 

செல்லாய்‌ - போகின்ற நீ; போவாய்‌ 1248. 

0சல்வார்‌ - போவார்‌ 1185. 

0சல்லான்‌ - செல்பவன்‌ 950. 

சல்‌ விருந்து - சென்ற விருந்தினர்‌ 86, 

0ெவிக்குண்வு - செவிக்குணவாகிய கேள்வி 412. 

0சவிச்‌ செல்வம்‌ - கேள்வியால்‌ வரும்‌ செல்வம்‌ 411, 

செவிச்‌ சொல்லும்‌ - (மற்றவர்‌) காதில்‌ மறைத்துச்‌ 
்‌ சொல்லுதலும்‌ 094, 

செவியிற்‌ ஈவை - ஈகை, வீரம்‌, கோபம்‌, அச்சம்‌, 


இழிவு, வியப்பு, சாந்தம்‌, காமம்‌, அருள்‌ 
என்பன 420. 


0ஈவிலி - வளர்ப்புத்‌ தாய்‌ 757. 

செல்வி - ஏற்றகாலம்‌ 180, 565, 1989, 

செல்விது - கன்மையுடையது 8979. 

எரக்டஸ்‌ வறு - அறிவுடையராதலும்‌ வேறு 


செவ்லியான்‌ - கல்ல மனமுடையவன்‌ 169. 

செறப்பட்டவர்‌ - கோபிக்கப்பட்டவர்‌ 805. 

0சர ௮அ- இனிய 1097. 

0ஈரு அச்சிறு சொல்‌ - பின்‌ இனிதாய்‌ முன்‌ இல்‌ 
சொல்‌ 1097. அதவிட ட்டு 

செரு ௮ அய்‌ - தார்க்க முயல்‌ 1900. 

௦சரு அர்‌ - கோபிக்காதவர்‌ 1096, வெகுளார்‌ 1999, 

அச்பர்‌. - நெருங்கிய வகா அணிந்தவள்‌ 

5. 
0சறீ$தாறும்‌ - சேரச்‌ சேர 1100, 


எண அர பகல்‌ 128, கூட்டம்‌ 684; அடக்கம்‌ 


152 றின்‌ 
செறின்‌ - கோபித்தால்‌ 778, 897, 900. 

செறு - அழிக்கின்‌்ந 784. 

0செறு பகை - அழிவு செய்யும்‌ பகை 734, 

செறுநர்‌ - பகைவர்‌ 488, 759. 

செறுப்ப - அடக்க, அடக்கியபோது 1818. 
0ெறுவார்‌ - பகைவர்‌ 808, 421, 848, 869, 


0செறுவார்க்கு - வருத்துவார்க்கு 203 ; 421, 849, 869. 
0சற்றவர்‌ - அகன்து சென்றவர்‌ 1956. 


ெற்றுர்‌ - பகைவர்‌ 440, 1097 ; வெறுத்தார்‌ 1245, 
செற்றுர்க்கும்‌ - பகை கொண்டாருக்கும்‌ 818. 
04ற்றுர்பின்‌ - மீரிந்து சென்றவருக்குப்பின்‌ 1955. 
செற்று - று ௬ 168, அடக்கி 985; வருத்தி 





ய்‌. போன 499, 1961, 
சென்றது - போனது 1984. 
சென்று நிலை - சென்றுகிற்கும்‌ நிலை 966. 


சென்றுவந்தற்று - ஏந்திரக்‌ கயிற்றால்‌ சென்று 
வந்தாற்‌ போலும்‌ 1058. 


சென்றள்‌ - போயினேன்‌ 1259, 1984, 
சே 


ச - அழகிய, சிவந்த 1110, 

சண்‌ - தரரம்‌ 869, 19881, 12069. 

0சண்‌ இகவா இன்பம்‌ - அணித்தில்‌ வரும்‌ இன்பம்‌ 
809, 


சரா - வந்தடையமாட்டா 5, 
சேராதார்‌ - இடைவிடாது நினையாதவர்‌ 10. . 


0சொல்ள்‌ 


ேசராநு - சேராமல்‌ 784, 

சேரின்‌ - சேர்ந்தால்‌ 408. 

சேரும்‌ - சென்நடையும்‌ 179. 

சேர்‌ - சோந்த; பற்றி வருகின்ற 6. 

சேர்ந்த - செறிந்த 948; மிகுதியாகக்கூடிய 492 
பொருந்திய 094, 910, 

சேர்ந்த நகையும்‌ - (அறரோடு) சேர்ந்து சிரித்நலும்‌ ; 
முகம்‌ பார்த்துச்‌ சிரித்தலும்‌ 694, 

சேர்ந்நாரைக்‌ கொல்லி - நெருப்பு 806 

சேர்ந்தார்‌ - அடைந்தவர்‌ (இடைவிடாது நினைப்‌ 
பவர்‌) 8. 

சேர்ந்தார்க்கு - இடைவிடாது நினைந்தவர்க்கு 4, 7, 8. 

சேர்ந்தார்க்கு அல்லால்‌ - சே ராதவருக்கு 7, 8. 

சேர்ந்து - கூடி 492, 691; வயப்பட்டு 910. 

௦சர்வது - சோச்திருப்பது 751, 

சேயிழை - சிவரக்த இழை; அழகிய ஆப ரண- 
மணிந்தவள்‌ 1110. 

சறல்‌ - செல்லுதல்‌ 1256. 

௦சறி - செல்‌ 1244 ; செல்கின்றாய்‌ 1940, 1999. 





சொ 


சொரிந்து - ஊற்றி 259, 718. 

சொரியிலும்‌ - கொட்டினாலும்‌ 876. 

ன்‌ - சொல்லுதல்‌ 189, 291, 647; சொல்லுக 
96, 


சொலவர்க்கு - சொல்லை.புடையவர்க்கு 94, 
0சரலன்‌, - சொல்லையுடையவன்‌ 95, 


124 சொல்ல்‌ 
சொலால்‌ - (1) சொல்லுடனே (89) புகழோடு மேனி 
987. 


சொல்சை - சொல்லின்‌ கண்ணது 98. 

சொலிலும்‌ - செரன்னாலும்‌ 96, 195, 1096. 

சொல்‌ - வார்த்தை 08, 08...சொல்லை உண்டாக்‌- 
குதல்‌ 70; பிறர்க்கு நன்மை பயக்கும்‌ இனிய 
சொல்‌ 97; புத்தி சொல்பவரின்‌ சொல்‌ 
889; பேசு 402; அமைச்சரது சொல்‌ 645; 
கோபித்துச்‌ சொல்லும்‌ சொல்‌ 1147. 


ரல்‌ இழுக்கப்பட்டு - குற்றமான சொற்களைச்‌ 
சொல்லி 127. 


சொல்‌ சோர்வுபடும்‌ - பயனற்ற சொல்லாய்‌ முடியும்‌ 
1046. 

சொல்ல - (மெலியவர்‌ தம்‌ குறையைச்‌) சொல்ல 
1078. 


சொல்லல்‌ - சொல்லுதல்‌ 199, 684, 649, 718, 718. 
சல்லற்க - சொல்லாதொழிக 184, 800, 719. 
0சொல்லள்‌ - சொல்லையுடையவன்‌ 886, 566. 
சொல்லா - சொல்லாமல்‌ 697, சொல்லாத 984. 
0சொல்லாட - (தா என்று) சொல்லி இரக்க 1070. 
சொல்லாடார்‌ - அவரறியச்‌ சொல்லாமல்‌ 818, 
சொல்லாதார்‌ - சொல்லமாட்டாதவர்‌ 798. 
சொல்லாது - உரையாடாது 409, 

சொல்லாமை - சொல்லாதிருத்தல்‌ 197. 

சொல்லாய்‌ - சொல்‌ 1241, 

சொல்லார்‌ - சொல்லமாட்டார்‌ 198, 199, 417, 
சொல்லாள்‌ - சொல்லோடு 635, 


சோரளிடல்‌ 155 

ல்லி - அறிவீத்து, உரைத்து 187, 42%, 646, 
685, 686, 697, 724, 795 ; 1280. 

சொல்லீலல்‌ - சொல்லால்‌ 825. 

சொல்லினும்‌ - சொன்னாலும்‌ 197. 

சொல்லின்‌ - சொன்னால்‌ 184, 197; சொல்லவேண்டு 
மாயின்‌; சொற்களில்‌ 800; சொல்லினது 
711, 712, 718, 721; சொன்னால்‌ 826, 1040. 

சொல்லின்‌ தொகை - சொல்லின்‌ வகை ; வகைகளா- 
வன செஞ்சொல்‌, இலக்கணச்‌ சொல்‌, ஞுறிப்‌- 
புச்‌ சொல்‌--711, 721. 

சொல்‌ ஏர்‌ உழவர்‌ - சொல்லை ஏராக உடைய 
அமைச்சர்‌ 8789. 

சொல்லுக - சொல்வாயாக 197, 200, 644, 645, 
711, 712. 

சொல்லுதல்‌ - கூறுதல்‌ 648, 644. 

சொல்லும்‌ - கூறும்‌ 160; 185; 193. 

சொல்லுவ - சொல்லுவன 1232. 

சொல்லுவார்‌ - சொல்லுதற்கு உரியார்‌ 719, 722. 

சொல்லுவாள்‌ - சொல்லுபவன்‌ 191. 

சொல்லணக்கம்‌ - பணிந்த சொல்‌ 897. 

சொல்வன்மை - சொல்லும்‌ வலிமை 6892; தனது 
எண்ணம்‌ நிறைவேறும்படி. சொல்லும்‌ ' 
சொற்களை வன்மையாரகச்‌ சொல்லுதல்‌ [605] 





சோ 


சோகாப்பர்‌ - துன்பப்படுவா; சோகாப்பு--துன்பம்‌ 


197, 
சோரலவிடல்‌ - சோரவிடுக ; கழியவிடுக 818, 


150 சாரா 


சோரா - சோர்க்தும்‌ 089, 

சரார்‌ - சோர்வுபட (வழுப்பட) சொல்லார்‌ 721. 

சரம்‌ - வெளிவிடுவான்‌ 847; கழலும்‌ 1284. 

சோர்வீலநு - (தன்னைப்‌ (சிறரறியமுடியாதபடி) எச்‌- 
சரிக்கையாரயிருத்தல்‌ 

சோர்விலள்‌ - மறவாதவன்‌ 647. 

சோர்வு - மறதி, அயர்வு 56, 581, தளர்வு 566, 642; 
மறப்பால்‌ ஒழிதல்‌ 647; தளர்வு 950, 1044, 

்‌. சோர்வுபடும்‌ - மறையும்‌ 405; ஏற்றுக்கொள்ளப்‌- 

படாது 1046. 


ஞா 

ஞாட்பினுள்‌ - போர்முனையில்‌ 1088, 

ஞாலங்கருதுபவர்‌ - பூமி முழுவதையும்‌ வெல்ல நினைட்‌- 
பவர்‌ 485, 

காலத்திற்கு - உலகில்‌ வாழும்‌ உயிர்களுக்கு 557. 

ஞாலத்தின்‌ - மண்ணுலகத்திலும்‌ 109, 

ஞாலத்து - உலகத்திலே 141, 

ஞாலம்‌ - உலகத்தில்‌ வாழ்பவர்‌ 845; பூமி 485, 
648, 1016 ; உலகில்‌ வாழ்பவர்‌ 1058. 

- ஞாள்று - பொழுது, காலம்‌, 44, 144..... ல்‌ 


த 
த்க்‌ - தகுதியாக; ஏற்க 5991, 
ந்கர்‌ - ஆட்டுக்கடா 486. 


தகவிலர்‌ - ஈடுவு நிலைமையத்றவர்‌ ; தருமமில்லாத- 
வர்‌ 114, 


தக்காங்கு 157 

தகுதி - நடுவு நிலைமை 111. 

தகுதியாள்‌ - பொறையால்‌ 158. 

நகை - கன்மை 56; தகுதி, குணம்‌ 048; தகுதி 
768, மேம்பாடு--.ஆடல்‌ பாடல்‌ அழகு 916; 
தன்மை (நாணம்‌, மடம்‌, அச்சம்‌, பயிர்ப்பு) 
1084; மிகுதி 1805; அழகு [109] 

தகைத்து - சிறப்பினை யுடையது 125 ; தன்மை.புடை - 
யது 486; பெருமையுடையது 1064. 

நகைமாண்ட - பெருமை மிக்க 897, 

தகைமை - பெருமை 405; உயர்குணம்‌ 018; 
உரிமை 700, 802, 808, 808; உயாகுடிட்‌- 
பிறப்பு 968; நிறையுடைமை 1255. 

நகைமைக்‌ கண்‌ - பெருமையுள்‌ 874. 

நகைமையலர்‌ - பெருமையுடைவர்‌ 447. 

த்கைய - தன்மையுடையன 418, 

த்கையால்‌ - தோற்றப்‌ பொலிவால்‌ 768; தன்மை- 
யால்‌, உரிமையால்‌ 804; தன்மையோடு 
1083; களிப்பு மிகுதியால்‌, பெருமிதத்தரல்‌ 
1182. 

தகையாள்‌ - தன்மையுடையவன்‌ 217; உரிமையால்‌ 
804, 


த்க்க - தகுதியுடைய பொருள்கள்‌ 54, 406, 805. 
த்க்கறு - தகுதி உடையது 098, 0860, 789, : 760, 
1018, 1137, 1175. 
ற்க்கது உடைந்து - தகுதி உடைத்து 990, 
த்க்க்னள்‌ - தமுதியாயினள்‌, அமைந்தரள்‌ (புலம்‌- 
தாள்‌) 1816. ்‌ 
தக்காந்கு - தக்க முறையாக 561, 
ர்க்‌ 


1568 தக்கார்‌ 





தக்கார்‌ - தகுதியுடையவர்‌ 114, 446, 781; தகுதி- 
யுடையோர்‌ (முனிவர்‌); ஏற்புடையமை 1051. 

தக்கார்க்கு - தகுதியுடையவர்களுக்கு, அறிவுடை- 
யோர்‌ முனிவர்‌ முதலாயிஞார்க்கு 212, 1005, 

தக்காள்‌ - தக்கபடி செலவு செய்பவள்‌ 51. 

தங்கண்‌ - தம்மிடத்தில்‌ 107. 

தங்கா - உள்ள ஆகமாட்டா 19. 

தங்கி - நின்று 479. 

தங்கியான்‌ - தவ்ிெவனது 117. 

நங்கிற்று - நிலைபெற்றது 613 ; அடங்கிற்று 874. 

தங்குதல்‌ - கிடத்தல்‌ 671. 

தங்கும்‌ - சிலைபெறும்‌ 889, 

நஞ்சம்‌ - எளிமை 868, 1800. 

தஞ்சம்‌ எளியன்‌ - மிக எளியன்‌, (இவை ஒரு பொருட்‌ 
பன்மொழிகள்‌) 

தடிந்து - கடலீரிரை உண்டு அதற்முக்‌ குறைவு 
செய்து 17, 

தணந்தமை - பிரிந்தமை 1288, 1277. 

தணிக்கும்‌ - தீர்க்கும்‌ 948. 

நண்‌ - தாழ்மையான 548; குளிர 1104 ; மென்மை 
1959. 

தண்டம்‌ - தண்டனை 507. 

தண்டா - தணியாத 1171. 

தண்டாதநோய்‌ - தணியாத நோய்‌ 1171, 

ண்ட த வாகு - ரூளிர்ந்த துறையையுடையவன்‌ 


ற்ண்டென்னும்‌ - குளிரும்‌ 1104. 


தமியள்‌ 150 





நண்பதத்தால்‌ - தாழ்ந்த நிலையில்‌ ; தண்பதம்‌-முஜை- 
யைச்‌ சொல்லுதற்குத்‌ தாழ்த்தும்‌ காலம்‌ 
(மண) 548, 

தண்மை - அருள்‌ 80. 

- நத்தம்‌ - தங்கள்‌ தங்கள்‌ 505. 

தந்த - சம்பாதித்த 912; அறிவித்த 588. 

தந்தது - வந்த அதனை 1065. 

தந்‌ தம்‌ - தாம்‌ தாம்‌ செய்த 68. 

தந்தார்‌ - வரக்காட்டினார்‌, உண்டாக்கினார்‌ 1182. 

தந்தாள்‌ - கொடுத்தாள்‌ 1135. 

தந்து - கொணர்ந்து 1089 கொடுத்து 1188. 

தந்தை - தகப்பன்‌ 07, 

தந்தைக்கு - தகப்பனுக்கு 70. 

தப்பா - தவருது கோயைத்‌ தீர்க்கும்‌ 217. 

தம - தம்முடையவை 190, 876. 

தமக்கு - தங்களுக்கு 72, 819. 

தமது த முயற்சியால்‌ வந்த) தமது பொருளை 


தமது ச்‌ கழ்‌ - தமது அரசர்‌ குடையின்‌ &ழே 
4, 


தம்பால்‌ - தம்முடையதுபோல 190. 
தமரின்‌ - தமராவதிலினும்‌ 814, 

தமர்‌ - சுற்றத்தார்‌ 529, 887, 1027, 1800, 
தமர்‌ ஆ - தனக்குச்‌ சுற்றத்தினராக 448, 
தமியர்‌ - தனியாயிருந்து 829, 


தமியள்‌ - தனித்தவளாப்‌ (கணவளை இல்லரத- 
வளாய்‌) 1007, / 


160 தமீயலய்‌ 





தமீயஜய்‌ - தனியஞய்‌ (சுற்றம்‌ ஈட்பு, படை முதலி- 
யன இல்லாதவனாய்‌) 878. ்‌ 

தம்‌ - தமது 68...; தமரை 6. 897, 829, 1191. 

தம்‌ கண்‌ - தமக்கு நேர்ந்த 107. 

தம்‌ நோவார்‌ - தம்மை நொந்து கொள்பவர்‌ 987. 

தம்‌ பழி - (இரக்க) அவருடைய பழி 1051. 

தம்மின்‌ - தம்மிலும்‌ பார்க்க 08, 444. 

தற்ரை - தக்களை 151, 297, 848, 1053, 1812. 

தம்டுமாடு - தம்‌ நில்மையோடு 410. 

தரலால்‌ - கொடுத்தலால்‌ 181. 

தரற்கு - தருதலால்‌ 1814. 

தரின்‌ - தந்தால்‌ 113. 

தருக்கி - விரும்பி; மேற்கொண்டு 985. 

தரும்‌ - கொடுக்கும்‌ 71, 171; (அவனுக்குக்‌) 
கொடுக்கும்‌ : தரும்‌ என்பது இடவழுவமைதி 
189 ; கொடுக்கும்‌ 275... 

தருலிநு - கொடுப்பது 540, 839, 954. 

நருவார்‌ - விற்பவர்‌ 956. 

தரூஉம்‌ - கொடுக்கும்‌ 484, 05], 

நலை - சிரம்‌ 9, 10; கிறப்பு, சிறந்தது 48, 47...) 
தெளிவு 857. 

நலைக்கூடி - ஒரிடத்திற்‌ கூடி 894. 

தலச்‌ செல்லா வண்ணத்தால்‌ - பின்னும்‌ ௮க்‌ கரரி- 
யத்தைச்‌ செய்யா மற்பொருட்டு 561, 

தலைப்படாதார்‌ - உப-ஈரிக்க மாட்டாதவர்‌, (பயனை) 
அடையாரதவர்‌ 88. 

ற்லைப்படுவர்‌ - அடைவர்‌ 3506. 


தாவா வினை 161 


தலைப்படுவார்‌ - பெறுவார்‌ 1289, 

தலைப்பட்டார்‌ - அடைந்தவர்‌ 848, 

தலைப்பிரிதல்‌ - நீங்குதல்‌ 955. 

தலைப்பிரிந்த - ரீங்கெ 258. 

தலைப்பிரியா - நீங்காத; தலைப்பிரிதல்‌ - இடத்தில்‌ 
நின்று நீங்குதல்‌ 97. 

தலைப்‌ பிரியதரார்‌ - நீங்காதார்‌ 810, 

தலைப்‌ பெய்து - எதிர்ப்பட்டு, கண்டு 405, 

_ தலை மக்கள்‌ - தலைவராகிய வீரர்‌ 770. 

தலியாள்‌ - சார்பின்‌ சண்‌ 1196. 

தலையின்‌ - தலையினின்றும்‌ 964, 

தலைவந்த - முன்வந்த 767. 

தவத்தால்‌ - தவ வலியால்‌ 964, 

தவத்திற்கு - துறவினது 961. 

தவமுடையார்க்கு - (மூன்‌ பிறப்பில்‌) தவம்‌ செய்த- 
வருக்கு 208, 

தவம்‌ - மனம்‌ புலன்‌ வழி போகாமல்‌ நிற்தற்முச்‌ 
செய்யும்‌ உண்டி சுருக்கல்‌ முதலியன 19, 
202, 265, 865, 206, தவ வேடத்தில்‌ 974, 

தவல்‌ - கேடு, தவறுதல்‌ 858, பிழைத்தல்‌, தவ- 
அண்ணாதலும்‌ 856. 

தவிறிலர்‌ - தவறுதல்‌ இல்லாதவர்‌ 1825. 

த்வ்று - ஞூற்தம்‌ 469, 1154, 1286, 1991, 

தவ - கெடாமைக்கு ஏதுவாகிய 897. 

த்வா அ - கெடாது வருகின்ற 961. 

த்வா அது - முடிவின்றி 308, 

தாவ வினை - கெடாமைக்கு ஏதுவாகிய செயல்‌ 967, 


108 த்வ்வை 





தவ்வை - தமக்கை; மூதேவி 167, 
தழால்‌ - தழுவுதல்‌ [53]. 

தழீஇ - தழுவி, அணைத்து 544; 918. 
தழ்‌இயது - நட்பாக்குவது 425, 

தளர்ந்து - தவறி 716. 

தளிர்த்து - கொழுக்துவிட்டு- 78, 

தளிர்ப்ப - இன்பத்தால்‌ தழைக்க 1106, 
தள்ளா - குறைவில்லா 781. 

தள்ளாது - தவருது 290, 

தள்ளாமை - தவறாமை 596. 

தள்ளினும்‌ - தவறினும்‌ 596. 

தள்ளும்‌ - தவதிப்போம்‌ 990. 

நறுகண்‌ - வீரம்‌; மூர்க்கம்‌ 788. 

மதக 1சக - கணவன்‌ ; தன்னைக்‌ கொண்டவன்‌ 


ந்ற்று - இறுகக்‌ கட்டிக்கொண்டு 1098. 
தனக்கு - தன்‌ பொருட்டு 847. 
தனித்தொழிப - தனித்துக்‌ கடக்க 998, 
தனிமை - தனியேயிருக்கும்‌ தன்மை 814, 
தள்‌ - தன்னை 51, 5...... 
தன்‌ காத்து - (கற்பினின்றும்‌ தவராமல்‌) தன்னைக்‌ 
காத்து 50, 
தன்‌ கொண்டாள்‌ - கணவன்‌ 56. 
தள்‌ செய்து - தனது பொருளைப்‌ பெருக்‌ 878... 
தன்‌ செற்று - தன்னை வருத்தி 1009, 
“நன்‌ நாள - தனக்குச்‌ சென்ற நாளை 776. 
த்ன்‌ நோய்‌ - தன்னாலா௫ய நோய்‌ 1109. 


தாம்‌ வண்டின்‌ நல்குவர்‌ 168 





தீள்மை - இயல்பு 1144, 

தன்மைத்து - இயல்புடையது 855. 
தள்மையலர்‌ - இயல்புடையவர்‌ 855. 
தள்மையாள்‌ - இயல்புடையவன்‌ 511, 
தனள்னிள்‌ - தன்னைக்‌ காட்டிலும்‌ 250, 605. 
தன்னை - 206, 808...... 


தா 
தா - கேடு 858. 
தா அம்‌ - தரம்‌ 1176. 
தா அயது - கடந்து; கடக்கப்பட்டது 610, 
நாக்க - மோத 1068. 
தாக்கற்கு - பாயும்‌ போருட்டு 486. 
தாக்கு - வருத்தவல்ல 1082, 
தாங்காது - பொறுக்கமாட்டாது 990, 
தாங்கி - சுமந்து, பொறுத்து 783; தடுத்து 767, 
தாங்கும்‌ - சுமக்கும்‌ 151; தடுக்ஞும்‌ 767, 
தாமரைக்‌ கண்ணுள்‌ - திருமால்‌; செங்கண்மால்‌ 1108. 
தரமரையிறள்‌ - இலக்குமி 617. 
தாமுடைமை - தம்முடைமை 998. 
தாமே - தாக்கள்‌, ஏ பிரி நிலை 929 
தாம்‌ - தாங்கள்‌ 158, 928...... சாரியை 058. 
தாம்‌ இள்புறுலது - தமக்கு இன்பம்‌ தரும்‌ கல்வி 399. 
தாம்‌ உடைய - தாம்‌ உரித்தாக உடைய 1999, 
தாம்‌ வண்டின்‌ நல்குவர்‌ - தாப்‌ தந்தையர்‌ விரும்பும்‌ 
காதலருக்கு கொடுப்பர்‌ (மண). 1150 


164 தாயாறும்‌ 

தாயானும்‌ - தாயினாலும்‌ 1047. 

தாய்‌ - பெற்றவள்‌ 69. 

தார்‌ - தூசிப்படை ; முன்படை 767. 

தாழாது - தாமதியாது 030; விரைந்து 1024, 

தாழ்‌ - தாழ்ப்பாள்‌ 71, 125. 

தாழ்ச்ரி - நீடிப்பு 071. 

தாழ்ந்த - தாழ்தற்கு ஏதுவாகிய 908. 

தாழ்விலா - குறைவில்லாத 781. 

தாற்வீழ்த்த - தாள்‌ போடப்பட்ட 1251. 

தாழ்வு - வறுமை 117; வறுமை 751 

தாளாண்மை - முயற்சி 618. 

தாள்‌ - பாதம்‌ 2, 7, 8; முயற்சி 919, 617, 1065. 

தாளம்‌ - கொடை 19, 996. 

தானே - வலிய, மற்றொருவன்‌ செய்யாமல்‌ 819, 
1024, அவளே 1109, 

தானை - படை 767, 768, 770, 1085. 

தானைஇல்‌ - படை நில்லாது 770. 

தாள்‌ -11, 17... ; தேற்றப்பொருள்‌ 515, 1785, . 
977, 1215; அசைகிலை 980. 

தாள்‌ அறி - தான்‌ குற்றமென்று அறிந்தது 278. 

தாள்காணுள்‌ - (அரசனால்‌ பழிக்கப்பட்டுத்‌) தான்‌ 
அறிபாதவனாய்‌ முடியும்‌ 849. 


தி 
நிகழ்தரும்‌ - தோன்றும்‌ 1973. 
திகழ்வது - புலனாகின்‌ தது 1978. 
திங்கள்‌ - சந்திரன்‌ 1146. 


தினை 105 

திட்பம்‌ - உறுதி 661, 605, 070. 

திண்ணியர்‌ - வலியர்‌ (விஷ த்திட்பமுடைடர்‌) 000. 

திண்மை - கலங்காத நிலை 54, வலிமை 7485, 988. 

திரிந்தற்று - கெட்டது போன்றது 1000. 

திரிந்து - மாறுபட்டு 90, 455, 

திரியாது - வேறுபடாமல்‌ 124. 

திரு - செல்வம்‌ 168, திருமகள்‌ 179 ; செல்வம்‌ 315, 
574, 408; திருமகள்‌ 519; செல்வம்‌ 508; 
இருமகள்‌ 920; அழகு 1011; கன்மை 1072; 
அழகு 1198. 

திருநுதல்‌ நல்லார்‌ - அழகிய நெற்றியுடைய மூலமக- 
ளிர்‌ 1011. 





திருவினை - செல்வத்தை 489, 616. 
திரவறு - செல்வமுடையராதற்குரிய ஊழ்‌ வேறு 
974. 


திறப்பாடு - திறமை 640, 

திறம்‌ - கூறுபாடு 501, 1184, 1998. 

. திறனறிந்து - கொள்ளும்வகை அறிந்து 441, 

திறன்‌ - செய்யத்‌ தஞுந்தவை 157; கூறுபாடு 179, 
இழிந்தவை 441, 685; கஞுதி வேறுபாடுகள்‌ 
கேட்பவரின்றி 644; நெறி 754; (ஆகுபெயர்‌) 

உளையும்‌ தன்மையுடைய பழி 186. 

திறன்‌: அல்ல - செய்யத்‌ தகாதவை 157. 

திளல்‌ - தின்னல்‌ 254, 956. 

கினிய - தின்னுதற்‌ பொருட்டு 1896. 

தினை - தினை என்னும்‌ தானியம்‌ 104, 144, 488, 
1282. 


166 தின்பவர்க்கு 





திள்பவர்க்கு - உட்கொள்பவர்களுக்கு 252. 
தின்னும்‌ - தன்பதுபோன்று வருத்தும்‌ 1244. 


தீ 

“நீ - கொடிய 128, 188, 901, 900, 208, 210, 224; 
இழிதொழில்‌, 880; கொடிய 460; நெருப்பு 
074, 691; விளக்கு 929 ; நெருப்பு 947, 1104, 

தீ உழி - நரகம்‌ 168. [1159.] 

தீ எச்சம்‌ - நெருப்பின்‌ முறை 074. 

தீகாய்வார்போல்க - நெருப்பில்‌ குளிர்‌ கரய்பவர்‌ 
போல்க 091. 

நீங்கு - தமை 897, 

தீச்சொல்‌ - தீய சொல்லாகவிருந்து 128. 

தீண்டல்‌ - தொடுதல்‌ 65; சேர்தல்‌ 987 ; தொடுதல்‌ 
1106. 

நீண்டா - வந்தடையா 08, 

நீது - கொடிது 182 ; துன்பம்‌ 190; கொடிது 199, 
222, 989, 5802: கொடியது 492; கொடிது 
581; கொடுங்கோன்மை 754. 


நீது இன்றி - பிறருக்குத்‌ தமை இல்லாது 754. 

தீதே - பாவமாகும்‌ 289, 

நீத்துரீஇ யற்று - விளக்குக்‌ கொண்டு தேடுதல்‌ 
போன்றது 999. ்‌ 

நீ நட்பு - கெட்ட குணமுடையவரின்‌ ஈட்பு [82.] 

தீப்பால்‌ - தீமையுடையவற்றை 206.. 

நீப்பிணி - பொல்லாத நேரய்‌ 9927. 

தீமை ட கர்‌ கெடுதி 148, 291, 511; குற்றம்‌ 


தீவினை 167 


தீமைத்து - தமையுடையது 450. 
தீமையிலாத - (பிறருக்குத்‌) தீமையில்லாத சொர்‌- 
கள 991. 





தீய - பிறருக்குத்‌ தீங்கு வினைக்கும்‌ சொற்கள்‌ 199; 
வு 902: கொடஒயவை 809, 302, 

தீயஆம்‌ - தீயவாய்ப்‌ பயன்படா 874. 

தியவும்‌ - தயவைதானும்‌ 875. 

தீயவை - துன்பங்கள்‌ 62; கொடிய விசைகள்‌ 209, 
தீயில்‌ - நெருப்பில்‌ 1260. 

தீயிஐல்‌ - நெருப்பால்‌ 129. 

தீயிலும்‌ - நெருப்பிலும்‌ பார்க்க 208. 

தீயுழி - ஈரகத்தின்கண்‌ 168. 

தீர - முற்றாக 548. 

தீரா - நீங்காத 508, 510, 1201. 

தீராமை - நீங்காமை 482. 

தீருநுதற்கு - அழகிய நெற்தியுடையவளுக்கு 1198. 
தீர்க்கும்‌ - போக்கும்‌ 1241, 1275. 

தீர்த்தல்‌ - போக்குக 220. 

தீர்ந்த - நீங்கியவை 199 ; நீங்கிய 995, 

தீர்ந்தன்று - விட்டது; தீர்ந்தது 612. 
"தீர்ந்தாரின்‌ - விட்டாரைப்போல 619. 

தீர்ந்தார்‌ - சீங்கனெவர்‌ 170. 

தீர்ப்பான்‌ - ஆத்றுபவன்‌ 950. 

தீர்வாம்‌ - நீக்கக்கடவோம்‌ 1063. 

தீவினை - பிறருக்குத்‌ தமை உண்டாகும்‌ செயல்‌ 901. 


108 துகில்‌ 





துகில்‌ - ஆடை 1087. 

திச்சில்‌ - ஒதுக்கு 840. 

துச்சிலீருந்த - ஒதுக்குக்‌ குடியிருந்த 840. 

திஞ்சல்‌ - உறங்குதல்‌ 1049, 

நுஞ்சா - உறங்கமாட்டா 1179, 

துஞ்சிஐர்‌ - உறங்கினா 926. 

திஞ்சின்‌ - உறங்குமாயின்‌ 1212, 

துஞ்சும்‌ - உறங்கும்‌ 1218. 

நுடைத்தவர்‌ - நீக்கினார்‌ 107. 

துடைத்து - போக்கு 015. 

துணிக - தொங்குக 467. 

நிணிவாற்றி - துணிந்து 609, 

திணிவு - முடிவு 21; ஆண்மை 888; முடிவு 5689, 

1; அஞ்சாமை 688, 

துிறா - அளவு 28; உதவி 86, 41, 42, 51, 76; 
அளவு 84, 104; உதவி 182; அளவு 144, 
156, 897, 488; துணைவர்‌ 19954; அளவு 
1288. 

நுணாத்து - அளவினது 87. 

துணைமை - துணையாயிருக்குக்‌ தன்மை 688, 

நுணையர்‌ - பெருமையுடையவர்‌ 144, 

நுணையார்‌ - நணையாகிய தன்மையுடையவர்‌ 497, 

திப்பார்க்கு - உண்பவர்க்கு 19, 

துப்பின்‌ - வலிமையினையுடைய 895; பகையானால்‌ 


1165. 


துலக்கு 169 

துப்பு - உணவு 12; உதவி, ஊன்றுகோல்‌ 106; 
வலிமை 862. 

்‌ துப்புரவு - உணவு 268, 378, 1050. 

தும்மல்‌ - தும்முதல்‌ 1258 1208 

தும்மல்‌ சினைப்பது - தும்மல்‌ எழுவ.து 1905. 

தும்மினீர்‌ - 1217. 

தும்மிேள்‌ - 1817. 

தும்மு - தும்மல்‌ 1818. 

துயரம்‌ - துன்பம்‌ 792. 

துயர்‌ - கவலை 1195, 1165, 1256, 1275. 

துயர்‌ வரவு - துக்கத்தின்‌ வரவு 1105. 

துயிலின்‌ - உறக்குதலைப்போல்‌ 1108. 

துயில்‌ - நித்திரை 605. 

தியிற்றி - உ.றக்கச்‌ செய்கின்ற; துயிலப்பண்ணுத 
லால்‌ 1168. 

துய்க்க - உண்க 944, 

துய்த்தல்‌ - நுகர்தல்‌ ழ அனுபவித்தல்‌ 877. 

துய்ப்பதும்‌ - அனுபவிப்பதும்‌ 1005, 

துரஇ . தேடி 999. 

துலை - ஒப்பு 986. 

துலை இலார்‌ - தாழ்ந்தவர்‌ 986. 

இலர்‌ - மிக 44, முற்றாக 1050, 

துள்வாதவர்‌ - வறியவர்‌ 42. 

துவ்வாமை - வறுமை 94, 4 

துவ்வாய்‌ - நுகர கினையாய்‌ (சேர கினையாய்‌) 1294. 

துவள்வாள்‌ - வலியிலன்‌ 862 ; நுகரமாட்டான்‌ 1006. 

துளக்கு - அசைவு, நடுக்கம்‌ 699, 


நத 


190 துளங்காது 


துளங்காது - அசைவில்லாது 668. : 

துளங்கு - அசைவு 699. 

துளி - மழைத்‌ துளி 16; மழை 557. 

துறக்க - பற்றொழிக 9842. 

துறந்தமை - பிரிந்துபோனமை 1157. 

துறந்தாரின்‌ - துறவிகளைப்போல்‌ 159, 

துறந்தாரை - பிரிந்து போனவரை 12350. 

துறந்தார்‌ - பற்நினை விட்டவர்‌ 92, 159, 976 ; பிரிர்‌- 
தவர்‌ 810; பற்றுவிட்டவர்‌ 848, 586; பிரிந்து 
போயினவர்‌ 1188. 


துற்ந்தார்க்கு - துறவிகளுக்கு 268. 

துறந்தார்க்கும்‌ - சுத்றத்தவரை விடப்பட்டவருக்கும்‌; 
துறவிகளுக்கும்‌ 42. 

துறந்தார்‌ தனை - (சாவினை) ஒழித்தவரோடு ஒப்பர்‌ 


நுறப்பர்‌ - விடுவர்‌ 1017. 

துறப்பார்‌ - துறக்கும்‌ எண்ணமுடையவராக, இஃது 
ஆரீற்று எதிர்காலமுற்றுச்‌ சொல்‌ 878. 

நிறவற்க - விடாதிருக்க 106, 

துறைவன்‌ - காதலன்‌ 1157, 1977. 

நுனி - வெறுப்பு 769; வறுமை 1010; வெருப்பு 
1993 ; புலவி 1295; சிறிய பிணக்கம்‌ 1806, ' 
1822. 

துனி அரும்பி - துன்பத்தை உண்டாக்கி 1921, 

தினித்து - ஊடி. 1290. 

துன்பங்கள்‌ - கவலைகள்‌ 1045. 


தூங்காமை 171 
துன்பத்திற்கு - (ஒருவற்குதி) துன்பம்‌ வந்தபோது 
1299. 





துள்பத்துள்‌ - துன்பம்‌ வந்தபோது 106, 569, 629. 

துன்பத்துள்‌ துன்பம்‌ - மிக்க துன்பம்‌ 369. 

துன்பமுருவரின்‌ - கொடுப்பவன்‌ தன்‌ மனதில்‌ துன்ப- 
மடையாது கொடுத்தால்‌ 1052. 

துள்பம்‌ - கவலை 967, 308, 869, 615, 698, 029, 
269, 854, 940, 1059, 1166, 1223, 1807. 

துள்புறூஉம்‌ - துன்பத்தை உண்டாக்கும்‌ 94. 

துன்ளற்க - (பிறரிடத்தே) செய்யாதிருப்பானாக 209. 

துன்று - சேராமல்‌ 1250. 

துன்னுமை - புரியாமை ; அடையாமை 316. 

ண்‌ கெருவங்கப்‌ பழகியவர்‌ 188; சென்றவர்‌ 


தூ 
தூ - பற்றுக்கோடு ; பற்று 455 
தூஉய்மை - அழுக்கன்மை 864, 
தூக்கம்‌ - தாங்கியிருத்தல்‌ 608. 
ச்‌ ந்து - கரலம்‌ தாழ்த்தாது; தர்ங்கியிராது 


தூக்காத - ஆராயாத 480. 

தூக்கார்‌ - ஆராயாதவர்‌ 108. 

்‌ தூக்கி- ஆராய்ந்து 471, 912. 

தூக்கும்‌ - அளவு செய்யும்‌ 118, 813. 
தூங்கற்க - காலக்‌ தாழ்த்தாது செய்க 672. 
தூங்காது - விரைந்து 672. 

தூங்காமை - சோம்பி இராமை 888, 


175 தூங்கி 


தூங்கி - காலம்‌ நீடித்து; ஆறியிருந்து 072. 

தூங்குக - காலம்‌ நீடித்துச்‌ செய்க 072. 

தூங்கும்‌ - தொங்கும்‌ 1163. 

தூண்‌ - கம்பம்‌ 615, 988. 

தூண்டில்‌ - தாண்டிலிடும்‌ இரும்பு 931. 

தூண்டில்‌ பொன்‌ - தாண்டில்‌ இரும்பு 981. 

தூது - அரசரிடத்து தூது செல்வாருடைய தன்மை 
பதி தூது உரைத்தல்‌ 681, 6892; தாதன்‌ 

685, 680. 690; முன்‌ ஓடி 1928. 

'நூதொடு வந்த - தாதினைச்‌ கொண்டு வந்த 1211. . 

தூயார்‌ - அழுக்கில்லாதவர்‌ 456. 

தூய்மை - அமுக்கன்மை புனிதம்‌ ; சுத்தம்‌ 159, 

298, 455, 088. 

தூய்மையவர்‌ - தூப்மையையுடையவர்‌ 711, 721. 

நூவாத - வெய்ய சொற்கள்‌“686. 

தூவி - மென்மையரன இறகு 1180. 

தூவேள்‌ - ஒழியேன்‌ 1021 

தூறு - போர்‌ 485. 

தூற்ற - அறிவிக்கமாட்டா 1157. 

தூற்றர்‌ - இகழ்ந்து சொல்லார்‌ 1190. 

தூற்றும்‌ - இகழ்ந்து சொல்லும்‌ 188. : 





தெ 
தெய்லத்தால்‌ - ஊழால்‌ 619. 
தெய்வத்துள்‌ - தெய்வங்களுள்‌ 50. 
தெய்லத்தோடு - தெய்வத்துக்குச்‌ சமமரக 708. 
தெய்வம்‌ - தேவர்‌ 48; கடவுள்‌ 55, 1095. 


நேள்ளியர்‌ 175 





தெரிதல்‌ - ஆரரய்தல்‌ 717, ட 

தெரிந்த - ஆராய்ந்தெடுத்த 462, ஆராய்ச்‌ 5 713. 

தெரிந்து - ஆராப்ந்து 28, 199, 186, 501, 712, 
1172, 


சந்தப்‌ வீகை - ஆராய்ந்து செய்யும்‌ திறமை 
[47]. 


தெரிந்து வினையாடல்‌ - தெளியப்பட்டவரை அவர்‌ 
செய்யவல்ல வினையை அறிந்து அவற்றின்‌ 
கண்ணே செலுத்துதல்‌ [52]. 

0ெரியா - ஆராயாத 588. 

தெரியான்‌ - உடலியல்பும்‌ அதற்கேற்ற உணவும்‌ 
காலமும்‌ ஆராயாதவன்‌ 947. 

தெரியுங்கால்‌ - (நுட்பமாக) ஆராயுமிடத்து 505. 

தெரிவார்‌ - அறிவார்‌ 104, 829. 

தெரிவாள்‌ - ஆராய்பவன்‌ 27. 

தெருளாதான்‌ - அறிவில்லாதவன்‌ 949. 

தள்‌ - பகைவர்‌ 639. 

தெள்விர்‌ - பகைவர்களே 771. 

தளித்த - தெளிவித்த 1154. 

நெளிந்தார்‌ - (தம்மைச்‌) சந்தேகப்படாதவர்‌ 143. 

சதவ வக்க - மெய்ப்‌ பொருளைக்‌ கண்டவருக்கு 

உடுதளிந்தாள்‌ - கம்மினவன்‌; சந்தேகம்‌ தீர்ந்தவண்‌. 
508, 510. 

நெளிவு - ஈம்மிக்கை; ஆரரய்து காணும்‌ தெளிவு 
464, 509, 510, 513. 

தள்நீர்‌ - தெளிந்த நீர்‌ 1065. 

தெள்ளியர்‌ - அறிவுடையார்‌ 874. 


174 0தறல்‌ 


தெறல்‌ - அழித்தல்‌ 264. 

0தறு - திறை; தண்டம்‌ 756, 

தெறும்‌ - (பின்வளர்ந்து) கெடுக்கும்‌ 674, 888. 
0ெதெறூஉம்‌ - சுடும்‌ 1104, 

தெற்றெள்க - அதிக்துகொள்ள வேண்டும்‌ 581. 
தென்புலத்தார்‌ - பிதிரார்‌, இறந்த முன்னோர்‌ 48, 


தே 
தய - குறைய 96. 
தயத்து - இடத்து 758. 
தயும்‌ - குறையும்‌ 888. 
தேய்க்கும்‌ - குறைக்கும்‌ 555, 567. 
தராது - ஆராயாது 509. 
தேராள்‌ - அறியாதவனாகி 144, 508, 510 
தரினும்‌ - பார்ப்பினும்‌ ; 182, 
ூதரிள்‌ - ஆராய்ந்து கூறுமிடத்து 249, 
தர்‌ - வண்டி 496, 
தர்க்கு - வண்டிக்கு 067. 
தேர்ச்சி - ஆலோசனை 685. 
தேர்ந்தபிள்‌ - ஆராய்ந்தபின்‌ 509. 
தர்ந்து - ஆராய்ந்து 44], 462, 541, 084. 
தவர்‌ - வானவர்‌ 1073. 
தறப்படும்‌ - ஈம்பிக்கை வைக்கப்படும்‌ 501 ; தெளி- 
யப்படும்‌ 589. 
தறல்‌ - தெளிதல்‌ 825. 
தறற்க - தெளியாதுவிடுக 509, 


தொக்கு 175 


தேறற்பாற்றன்று. - ஈம்புதல்‌ கூடாது 825. 
தேருவிடினும்‌ - ஈம்பாவிடினும்‌, தெளியாவிடினும்‌ 
876, 





தேரன்‌ - அறியமாட்டான்‌ 848; சேராதவனாக 876, 

ேதறிய - தெளிந்த 514. 

ேதறியார்‌ - தெளிந்தவர்‌ 1154. 

தறின்‌ - தெளிந்தால்‌ 876. 

0தறுக - தெளிக ; ஐயுராதிருக்க 509, 

தேறும்பொருள்‌ - அவரவர்‌ ஆற்றலுக்கேற்ற கருமம்‌- 
கள்‌ 509, 

தேற்றம்‌ - மனங்கலங்காமை 518; கம்பப்படுதல்‌ 
766; நம்புதல்‌ 1153. 

தேற்றுதவர்‌ - அறியாதவர்‌ 187, 289, 696, 649, 

தற்றுதார்‌ - அறியாதார்‌ 1054. 

தேற்றுதல்‌ - தெளிவித்தல்‌ 698. 

தள்‌ - தேன்‌ 1181. 


தொ 


தொகச்‌ சொல்லி - சுருங்கச்‌ சொல்லி 685. 

தொகுத்தவற்றுள்‌ - திரட்டிய அறங்களுள்‌ 822, 

தொகுத்தார்க்கு - திரட்டியவருக்கு 877. 

தொகை - திறமை; குழு (செஞ்சொல்‌, இலக்கணச்‌ 
சொல்‌, குறிப்புச்‌ சொல்லின்‌ தொகை) 711, 
721 ; ஒருங்கு 1048, 


தொக்க - ஒத்தன 589. 
தொக்கு - ஒருங்கு கூடி 545, 


176 தொடங்கற்க 





தொடங்கற்க - தொடங்காதுவிடுக 491, 

0தொடங்கார்‌ - செய்யத்‌ தொடங்கார்‌ 404. 

ொடரார்‌ - (அவன) தொடர்ந்து அணுடவின- 
வாமல்‌ 695. ்‌ 

தொடர்‌ - தொடர்பு ; நட்பு 450. 

தொடர்பு - சம்பந்தம்‌ 78; நட்பு 788, 606, 819, 
890, 882, 920. ்‌ 

தொடர்ப்பாடு - தொடர்பு 845, 

தொடலை - மாலை 1185. 


தொடலைக்‌ குறுந்தொடி யாள்‌ - கா்போல்‌ தொடுத்த 
்‌ சிறியவளாகள யணிந்தவள்‌ 1185. 


தொடி - ஒரு அளவை ; ஒரு பலம்‌ 1087; வயல்‌ 
அணிகச்தவள்‌ 1101, 1155; வளையல்‌ 1984, 
1228 ; வகாயணிந்தவள்‌ 1275. 

ொடியார்‌ - பெண்கள்‌ 911. 

தொடிடுியாடு $தோள்நகிழ - வளையோரடு ர்வ 
பண்டுபோல இருக்காது நெகிழ 1236. 

தொடிள்‌ - தொட்டால்‌ 1154, 

தொட்டனைத்து - தோண்டிய அளவுக்கு 896. 

தொலைவிடத்தும்‌ - தொலைந்து சிறிதாகிய விடத்தும்‌ 
762. 


தொலைவு - அழிதல்‌, வறுமை 806, 

தொல்‌ - பழமை, பழைய 1048, 1984, 1985. 
தொல்கவின்‌ - பழைய இயற்கை அழகு. 1285. 
தொல்படை - ரூலப்படை 768, 

தொல்லை - பழமை 806. 

தொல்‌ வரவும்‌ - குடிப்பிறப்பின்‌ வரவையும்‌ 1048, 


தோல்‌ டுக்கும்‌ . 177 


தொழாஅர்‌ - வதிபடமாட்டாத 9. 

தொழாஅள்‌ - தொழாதவளாயினும்‌ ; வணங்காதவ- 
ளர்‌ 55. 

தொழிளோர்‌ - தொழிலைச்‌ செய்பவர்‌ 500. 

தொழில்‌ - செயல்‌ 894, 498, 549, 585, 045, 882, 
972, 1955. 

தொழிற்றும்‌ - தொழில்களைச்‌ செய்விக்கும்‌ தன்மை- 
யனவாம்‌ 977. 

தொழுத- - கும்பிட்ட 828. 

தொழுது - வழிபட்டு 55, 970, 1035. 

தொழும்‌ - வணக்கும்‌, சூம்பிடும்‌ 260, 208. 

தொறும்‌ - போதெல்லாம்‌ 558, 788, 1145. 

தொறூஉம்‌ - போதெல்லாம்‌ (தொறு--தரன்‌ சார்க்கு 
இடத்தைப்‌ பலவாக்கி யாண்டாண்டு என்பது 
பட நிற்பதோர்‌ இடைச்சொல்‌) 940. 

தோ 

0தாட்க - துளைக்க 418, 

தோட்டி - அங்குசம்‌ 94. 

தோட்டு - பூவினை, தோடு-பூவிதழ்‌ 1105. 

தோணி - படவ 1068. 

தாயாதார்‌ - சேராதவர்‌ 149. 

தாயார்‌ - தீண்டார்‌ 914, 915, 916. 

0தாய்வர்‌ - தீண்டுவர்‌ 917 

0தாய்வள்ள - (வந்து) தோய்ந்தாம்‌ போன்ற 808 

டீதால்‌ - உடம்பின்‌ தோல்‌ 80, 278; சொல்‌ 1043. 

தால்‌ கெடுக்கும்‌ - சொல்லைக்‌ கெடுக்கும்‌--இழிந்த 
சொற்களைச்‌ சொல்லச்‌ செய்யும்‌ 1043. 


178 தோல்வி 

டூதால்வி - (தன்னினும்‌ உயர்ந்தாரிடத்து இருந்து 
பெறும்‌) தோல்வியை 986. 

தோழி - பாங்கியே 1284. 

தோளவள்‌ - தோளையுடையவள்‌ 1118. 

தாள்‌ - தோள்கள்‌ 149, 906... 

தாறு - போது எல்லாம்‌ 1106, 1110, 

தோறும்‌ - தினமும்‌ 520, 1110, 1145. 

தோற்றத்தாளன்‌ - தோற்றத்துடனே 1084. 

0தரற்றம்‌ - உயர்வு 194; தவவேடம்‌ 272; பிறப்பு 
1008; புகழ்‌ 1059. 

தோற்றவர்‌ - எதிர்த்தலாற்றாது சாரய்ந்தவர்‌ 1827. 

0தாற்றவர்‌ டிவன்றுர்‌ - ஊடலில்‌ தோற்றவர்‌ வென்ற- 
வரரவர்‌ 1827. 

தோன்றல்‌ - தோன்றுதிருத்தல்‌ வேண்டும்‌ 1119. 

தோன்றலின்‌ - பிறவியிலும்‌ பார்க்க 268. 

டதாள்டு - தோற்றமுமில்லாமல்‌ 479. 

தாள்றாமை - பிறவாமை 286. 

தாள்றிவிடும்‌ - வெளிப்பட்டுவிடும்‌ 1258. 

தோன்றிய - உண்டான 1828. 

டதான்றிள்‌ - பிறக்கின்‌; உண்டாவதாயின்‌ 884, 
885, 958. 

மக்‌ உண்டாகும்‌ 871, தோன்றுகின்‌ ந 1892; 





ந 


நக - மகிழ 187, 085; மலர 786; மழ 829; 
இரிக்க 1178. 
நகச்செய்து - மகிழும்படி செய்து 829, 


நடுஊருள்‌ 179 





நகச்சொல்லி - மகிழும்படி இனிய சொற்களைச்‌ 
சொல்லி 187. 

நகப்படுவர்‌ - சிரித்து இகழப்படுவர்‌ 927. 

நகலாள்‌ - கட்பினால்‌ 800. 

நகல்‌ - மனதில்‌ மகிழ்தல்‌ 999. 

நகரஅ - சிரித்து 824. 

நருக - மகிழ்க 621. 

நருதல்‌ - நகையாடி மகழ்தல்‌ 784. 

நருப - நகைக்கின்றூர்‌ 1140. 

நரம்‌ - இகழ்ந்து சிரிக்கும்‌ 271; மகிழும்‌ 774; 
இகழ்ந்து தன்னுக்குள்‌ சிரிக்கும்‌ 1040; 
மகிழும்‌ 1094, 1095; புன்முறுவல்‌ செய்‌- 
கின்றாள்‌ 1095. 

நகை - சிரிப்பு 182, 904, 694, 817, விளையாட்டு 
878; முகமலர்ச்சி 053; சிரிப்பு 1274. 

நகையுள்‌ - விளையாட்டினை 995. 

நகையும்‌ - விளையாட்டிலாயினும்‌ 871. 

நகைவகையர்‌ - (கழைக்கூத்தர்‌ விகடர்‌ போன்று) 
சிரிப்புண்டாக்குவார்‌ 817. 

நசை - விருப்பம்‌, ஆசை 1048, 1156. 

நசைஇ - விரும்பி 1203. 

நசைஇயார்‌ - விரும்பப்பட்டவர்‌ 1199. 

நச்சப்படாஅ தவன்‌ - விரும்பப்படாதவன்‌ 1004, 1008 

நச்சு - நஞ்சு 1008. 

நஞ்சு - விடம்‌ 580, 926. 

நடு - நடுவுநிலைமை ந்தம்‌ 

நடுஊருள்‌ - ஊர்கடுவுள்‌ 1008. 


180. _ நடுக்கு 


நடுக்கு - அசைவு 054. 

நடுங்கல்‌ - பயப்படுதல்‌ 680. 

சரக்க ௮ . நடுங்குதற்கு எதுவாகிய துன்பம்‌ 
08 





நடுவு - ஈடுவுகிலைமை 118, 116, 117, 171, 179, 
நடை - கடத்தல்‌ 89, (வெளிப்படை குறிப்புப்‌ 
போன்ற) போக்கு 712; கடத்தல்‌ 1014 

நட்ட - ஈட்புக்கொண்ட 791. 

நட்டல்‌ - நட்புக்கொள்ளுதல்‌ 784, 

நட்டார்‌ - ஈண்பர்‌ 804, 805, 808, 826, 908, 1295. 

நட்டு - ஈட்புக்கொண்டு 812, 880. 

நட்பது - தோழமைகொள்வது 1786. 

நட்பினுள்‌ - கட்பாயிருக்கும்போதே 1165. 

நட்பு - உறவு, தோழமை 187, 398...... 

நட்பு ஆடல்‌ - சிரேகங்கொள்ளல்‌ 187. 

நட்பு ஆராய்தல்‌ - நட்பு செய்தற்குரியாரை 
ஆராய்ந்து கொள்ளும்‌ முறைமை [80] 

நணித்து - அண்மையில்‌ உள்ளது 851. 

நணியது - கிட்டியதாதல்‌ 858. 

நண்ணார்‌ - பகைவர்‌ 1088. 

நண்ணேள்‌ - சேரமாட்டேன்‌ 1811, 

நண்பு - நட்பு 998. 

நண்டெபன்னும்‌ - (பாவரும்‌) ஈண்பரென்னும்‌ 74. 

நத்தம்‌ - ஆக்கம்‌; நந்து என்னும்‌ தொழிற்பெயர்‌ 
விகாரத்தால்‌ நத்து என்று ஆப்ப்‌ பின்‌ ௮ம்‌- 


என்னும்‌ பகுதிப்பொருள்‌ என்ட க்‌ 
நத்தம்‌ என்றாயிற்று 285, 


நலத்தின்‌ 181 


இரவ ட வடவை வளைய கங்கள்‌ எட அவைன ன்கர்‌ 

நமக்கு எவள்‌ - ஈமக்கு என்ன இன்பத்தைச்‌ செய்‌- 
வார்‌ 1195. 

நமக்கொழிய - ஈமக்குத்‌ தீரும்படி 1281. 

நம்‌ - சமது 1920, 1258. 

நமக்கு - எங்களுக்கு 1195; எங்களிடத்தே 1981. 

நம்மின்‌ - நம்மிலும்‌ பார்க்க 1277. 

நயத்தக்க - விரும்பத்தக்க 580. 

நயந்த - விரும்பிய 1181. 

நயந்தவர்‌ - விரும்பப்பட்டவர்‌ 1232. 

நயப்பித்தார்‌ - (பிரிவுக்கு யான்‌) உடன்படும்படி 
செய்தவர்‌ 1189; மகழ்வித்துச்‌ சேர்ந்தவர்‌ 
1190. 

நயம்‌ - நீதி 860, மகழ்ச்சி 814; அருள்‌ 9::5. 

நயம்‌ போலும்‌ - இன்பஞ்‌ செய்தல்போலும்‌ 788 860. 

நயவற்க - விரும்பாதொழிக 499. 

நயவா - விரும்பாத 1438. 

நயவாமை - விரும்பாமை 150. 

நயனில - விரும்பாத செயல்கள்‌ 193. 

நயறுடையாள்‌ - உபகரரஞ்‌ செய்பவன்‌ 216. 

நயன்‌ - கன்மை, நீதி 97; விருப்பம்‌ 109, 198, 194, 
197; ஒப்புரவு 216, 919; நடக்கை 918. 

நரி - நரி என்னும்‌ விலங்கு 500. 

நல - கற்குணங்கள்‌ 1805. 

நலக்கு - விருப்பத்துக்கு, நன்மைக்கு 149. 

நலத்தது - அதத்தது, குணத்தையுடையது 984. 

நலத்தார்‌ -  ஆசையுடைய பெண்கள்‌ 915. 

நலத்தின்‌,- கன்மையால்‌ 459, 915. 

ப 16 


182 நலத்தின்கண்‌ 





நலத்தின்கண்‌ - ஈற்செயல்களிடத்தில்‌ ; குலகலமுடை- 
யவனாபய்‌ வருகின்றவனிடத்தில்‌ 958. 

நலத்து - கன்மையுள்‌ 641, 988. 

நலம்‌ - அழகு 407; நன்மை 457, 458, 641, 651; 
அழகு 914, 915, 916, 982; நன்மை 1007; 
நற்குணம்‌ 1019, 1905. 

நலனழிதல்‌ - அழகு கெடுதல்‌ அ.தி. 124. 

நலன்‌ - நன்மை 499, 641, 688 ; சிறப்பு 982, 

நல்‌ - நல்ல 60; மிகுந்த 11885. 

நல்‌ஆள்‌ - கல்ல ஆண்மகன்‌ 1080. 

நல்‌ஆறு - ஈல்லொழுக்கம்‌ 224. 

நல்கா - அருள்‌ செய்யாத 1917. 

நல்காது - (திரும்பக்‌) கொடாது, பெய்யாது 17. 

நல்காமை - அருளாமை 1181, 1190. 

நல்காரை - (வந்து எனகு) அருள்‌ செய்யாதவரை 
1214, 1919, 

நல்கார்‌ - அருள்‌ செய்யார்‌ 1199, 1219. 

நல்குரவு - வறுமை 657, 1045, 1045, 1047; நுகரப்‌- 
படுவன எவையும்‌ இல்லாமை [105] 

நல்குவர்‌ - (உடன்‌ போதற்கு) உடன்படுவர்‌ 1150; 
(மீண்டும்‌ வம்து) அருள்‌ செய்வார்‌ 1156. 

நல்கூர்ந்தார்‌ - வறுமையடைமச்தவர்‌ 1046. 

நல்கூர்ந்தாள்‌ - வறுமையடைக்தவன்‌ 219. 

நல்நீரை - நல்ல குணமுடையை 1111, 


நல்நுதலாள்‌ - அழகிய நெற்றியையுடையவள்‌ 
(மனைவி) 908. 
நல்நயம்‌ - நல்ல ஈன்மைகள்‌ 814, 


நறுமலர்‌ 185 


நல்ல்‌ - கன்மையுடையன 9189, 300, 375, 379, 619, 
895, 905. 

நல்ல்‌ ஆக - கல்லனவென்று பெரருக்தி 819. 

நல்ல்‌ ஆள்‌ - கல்ல வீரர்‌ 746. 

. நல்ல ஆறு - கல்ல ஒழுக்கவழி 41, 

நல்லது - நன்மையுடையது 828. 

நல்லப்றை - மகிழ்ச்சிக்குரிய பறை 1115. 

நல்ல பறை படா - மகிழ்ச்சிக்குரிய பறை ஒலியாறு 
துயரத்துக்குரிய பறை ஒலிக்கும்‌ (இடை 
ஓடிந்து போகுமாதலால்‌) 1115. 

நல்லர்‌ - கன்மையுடையவர்‌ 825, 

நல்லவர்‌ - குலமாதர்‌ 1011, 

நல்ல்லை - நன்மை பயக்கும்‌ சொற்கள்‌ 96; நற்‌ 
கருமங்கள்‌ 375; அறிவு தருகின்றவை 416; 
கன்றாகய குணங்கள்‌ 981. 

நல்லவைஆம்‌ - நல்லவையாஇப்‌ பயன்படும்‌ (ஊழ்‌- 
வசத்தால்‌) 875. 

நல்லாருள்‌ - கற்ற பெரியாரிடையில்‌ 903. 

நல்லார்‌ - பெரியார்‌ 408, 450, 789, 905, 

நல்லாள்‌ - கல்ல பெண்‌ 994; ஈல்லவள்‌ 1040. 

நல்லாறு - ஈல்வழி 222. 

நல்லாற்றுள்‌ - ஈல்வழிகளிலே 242. 

நவில்‌ - பயில்‌ 788. 

நள்ளா - பொருந்தாது 919. 

நர - கள்‌ 1090. 

நறு - ஈல்மணமுள்ள 1981. 

நறுமலர்‌ - ஈல்மணமுள்ள மலர்‌; செங்கழுநீர்‌ 
(குவளை என்பாருமுண்டு) 1981, 





184 நற்பொருள்‌ 


நற்பொருள்‌ - (நூல்களின்‌) நல்ல பொருள்‌ 10406. 

நனவில்‌ - விழிப்புகிலைமில்‌ 1215-1217; 1219, 
18250. 

நனலு - விழிப்புகிலை 1216. 

நனி - மிக 408. 

நனை - (மதத்தால்‌) நணைகின்‌.ற 078. 

நன்‌ - நல்ல 60, 171, 1000. 

நன்கு - நிலைபெற 519, செல்வம்‌ 584; ஏற்க 728; 
மனங்கொள்ள 919 ; தெளிய 1046. 

நள்ருடையர்‌ - ஈல்வினையால்‌ தாமே உடையர்‌ 458. 

நன்குணர்ந்து - (குற்றப்படாமல்‌) மிகத்தெளிந்து 

நன்பால்‌ - கல்ல பால்‌ 1000. 

நன்மை - கல்ல தன்மை 108, 992; நற்குணம்‌ 
1015. 


நள்மையவர்‌ - திறமையுடைவர்‌ 718. 

நன்மையின்‌ - ஈற்ருணங்களினின்்‌இு 194, 

நன்ருகும்‌ - இன்பம்‌ மிஞூதற்கேதுவாகும்‌ 828. 

நன்றி - கன்மை 67; அறம்‌ 97; உதவி 102, 104; 
நன்மை 108; உதவி 110; அறம்‌ 052, 994, 

நன்றியில்‌ செல்வம்‌ - தனக்கும்‌ பிதருக்மும்‌ பயன்‌ 
படாத செல்வம்‌ [101]. 

நள்றிக்கண்‌ - அறத்தினிடத்து 117, 

நன்றிக்கு - அறத்துக்கு 188. 

நன்றின்பால்‌ - நல்லதினிடத்து 422. 

நன்று - தருமம்‌ 88; ஈன்மையுடையது 49, 92, 108; 
நன்மை 109 ; மன்மையுடையது 111; நன்மை 
113; கன்மையுடையது 125 ; ஈன்மை 128; 


நாடுக 185 


ஈன்மையுடையது 150, 159, 157, 197, 292, 
. 926; அருள்‌ 253; நன்மையுடையது 259, 

997, 808; ஈல்வினை 979 ; நன்மையுடையது 
995, 404, 450; நல்ல உபாயம்‌ 469; 
நன்மையுடையது 655, 078, 715, 815, 907, 
1088, 1190; உதவி 1924. 

நன்று அல்லது - தீமை 108. 

நன்று ஊக்காது- அருளை நோக்காது ; ஈல்லவற்றைச்‌ 
செய்யக்‌ கருதாது 258. 

நள்ற - கன்மையே 118. 





நா 

நர - நரக்ஞு (சொல்‌) 1927, 925, 641. 

நாகம்‌ - பரம்பு 768. 

நீரகரிகம்‌ - கண்ணோட்டம்‌ 580. 

நாட - வருந்தித்‌ தேடினால்‌ 754. 

நாடா - அளவில்லாத 74; வருந்தித்‌ தேட வேண்‌- 
டாத 789. 

நாடாது - ஆராயாது 791, 

நாடாமை - (செய்வன தவிர்வனவுகளை) .ஆரர- 
யாமை 885, 

நாடாம்‌ ஊராம்‌ - நாடும்‌ தனது ஊராஞும்‌ 897. 

நாடி - ஆரரய்ந்து 96; விரும்பி 949; ஆராய்ந்து 
504, 511, 510, 558, 531, 048; நேடி 1914, 

நாடிய - ஆராய்ந்த 518. 

நாடு - தேசம்‌ 897, 553, உலகம்‌ 18899; நாட்டின்‌ 
சிறப்புத்‌ தன்மை [74] 

நாடுக - ஆராய்க 580. 


186 நாண 


நாண - வெட்கப்பட 314, 1149. 

நாணத்ததது- நரணத்தக்க பழி (1) 1018 (2) காணத்‌ 
தக்க குற்றம்‌ (8) 1018. 

நாணுமை - ராணவேண்டிய பழி பரவங்களுக்கு 
அஞ்சாமை 888. 

நாளுல்‌ - காணம்‌ இழக்க நேர்ந்தால்‌ 1017 ; இயந்‌- 
திரக்‌ கயிற்றல்‌ உண்டாகிய தனது அசை- 
வினல்‌ 1020. 

நாறுள்‌ - சாணமாட்டான்‌ 1018, 

நாணிள - வெட்கமடைந்தன (தமக்குமுன்‌ கரணின்‌ 
மலர்களுக்கு இன்று நரணின.) 

நாணினை - வெட்கத்தை 1132. 

நாணு - காணம்‌, 909, 909, 1011, 1169, 1251. 

நாணுடைமை - உயர்ந்தோர்‌. தமக்‌ கொவ்வாத 
கருமங்களைச்‌ செய்ய நாணும்‌ தன்மை [103]. 

நரணுபவர்‌ - பயப்படுகின்‌ றவர்‌ 172. 

நாணுலார்‌ - அஞ்சுவார்‌ 498, 1015. 

நாண்‌ - ராணம்‌, இழிவான செயற்கண்‌ வருவது 
509, 902, 907, 924, 951, 952, 960. 

நாண்‌ ஆள்பலர்‌ - (அதனது சிறப்பை அறிந்து) 
நாணத்தை விடாது ஒழுகூபவர்‌ 1017. 

நாண்வீடு - (அல்லது) நாணத்தை விடு 1247. 

நரண்டேவலி கொள்ளாது - காண வேலியாகக்‌ கொள்‌- 
ளரது 1016. 

நாமம்‌ - அச்சம்‌ 149; பெயர்‌ 800. 

நாம்‌ - நங்கள்‌ 1195. 

நாரின்மை - ஈரமின்மை 958. 

நார்‌ - இரக்கம்‌, அன்பு 888, 958. 


நிரப்பு 187 


நால்‌ - நான்கு 950, 

நாவாய்‌ - மரக்கலம்‌ 496. 

நாவிஐற்சுட்டபண்‌ - கொடுஞ்‌ சொற்களால்‌ சுட்ட 
புண்‌ 

நாளம்‌ - நாளையுடையோம்‌ 1278. 

நரளை - நாட்களை 776. 

நாளொற்றி - நாட்களைக்‌ கணக்கிடச்‌ (சுவரில்‌) கறி 
அவற்றைக்‌ கொண்டு எண்ணி 1201, 





நாருமலர்‌ - மணம்‌ வீசாத மலர்‌ 050. 

நாறு - மணங்கமழரத 650 

நாற்றம்‌ - மூக்கால்‌ முகர்ந்து அறிவது 97; மணம்‌ 
1118, 1274. 

நான்கின்‌ - கான்கினது 501, 745. 

சக்க கனு 95, 146, 382, 890, 518, 005, 706, 


நி 

நிகழ்பவை - நடப்பவை 589, 

நிச்ச - நித்திய 582, 

நிணம்‌ - கொழுப்பு 1260. 

நிரந்தவர்‌ - கூடி நடப்பவர்‌ 821, 

நிரந்து - ஒழுக்குபடக்‌ கோத்து 040, 

நிரப்பிடுமபை - வறுமை நோய்‌; கரத்தலாகிய 
நோய்‌ 1056. 

நிரப்பிய - (தேடி) நிரப்பிய உணவை ; பொருட்‌- 
குறை நிரப்ப வேண்டி. 229, 

நிரப்பு,- வறுமை 588, 1018, 1050, 1060, 


188 _ நிரம்பிய 

நிரம்பிய - (அறிவு) நிரம்புதற்கேதுவாகிய 401, 

நில - நிலத்தினது 984 ; நிலத்தையுடைய 544, 

நிலக்கு - கிலத்துக்கு 570, 572, 1008. 

நிறத்தில்‌ கிடந்தமை - வித்து நிலத்தில்‌ கிடந்தமையை; 
நிலத்தின்‌ தன்மையை 959. 

நிலத்து - பூமியில்‌ ; 28, 68, 807, 418, 496, 580 
898. 


நிறத்தோடு - நிலத்தின்‌ கண்‌ 499, 

நிலமிசை - வீட்டுலகின்‌ கண்‌ 8. 

நிலம்‌ - தரை 151, 289; நாடு 886; தரை 1089; 
பூமி 990, 1040. 

நிலவரை - நிலத்தின்‌ எல்லையை 284, 

நிலன்‌ - நரடு 888; தரை 1094, 1114. 

நிலை - கிற்றல்‌ 255; துன்ப நிலை 825. 

ந ந - அத்துதவறத்தில்‌ (கத்குமாதும்‌) இல்ல 


நிலதளர்ந்தற்று - நிலைகுலைந்தது போலாகும்‌ 710. 
நிலை மக்கள்‌ - பின்‌ வாங்காத வீரர்‌ 770. 


நிலைமையாள்‌ - நிலைமையினையுடையவன்‌ ; இயல்‌- 
பினை யுடையவன்‌ 978. 


நிலையாமை - (பிறந்திறத்தலாகிய) நிலையாத தன்மை 
949. 


நிலையில்‌ - ஒழுக்கத்தில்‌ 124, 
நிலையின - கிலையுள்ளன 881 
நில்லள்மின்‌ - நில்லாதீர்கள்‌ 771. 
நில்லாத - நிலையில்லாத 881 
நில்லாது - நிலைக்காமல்‌ 5925, 


நிளைத்தக்கால்‌ 189 

நிழலது - நிழலிலிருப்பது 1309. 

நிழலவர்‌ - கருணையுடையவர்‌ 1024. 

நிழல்‌ - சாயை 108 (1) நிழலின்‌ கீழுள்ள மண்‌ 
(2) தண்ணளி 1034. 

நிழல்நீரும்‌ - கிழலிடத்து நீரும்‌; நிழலும்‌ நீரும்‌ 881, 

நிறுத்து நிறுத்தி விட்டு 1138; உண்டாக) விட்டு 

74, 


நிறை - நிரம்பிய 98; கற்பு 57; சால்பு 154; கிரம்‌- 
பிய 782; மறைபிறர்‌ அறியாமை 804, 917, 
1188, 1251, 1254; நிரம்பிய 1815. 

நிறை அழிதல்‌ - தலைவி மனதில்‌ இருப்பவற்றை 
அடக்கி வைத்திருக்க முடியாமல்‌ வாப்விட்டுச்‌ 
சொல்லுதல்‌ [126]. 

நிறைந்த - நிரம்பிய 1117, 1972. 

நிறைந்தற்று - நிரம்பினாரந்போன்றது 215, 5235. 

நிறைமொழி - அருளிக்‌ கூறுதலும்‌ வெகுளிக்‌ கூறு- 
தலும்‌ அவ்வப்‌ பயன்களைப்‌ பயக்கும்‌ மொழி 
28. 

நிறைமொழி மாந்தர்‌ - முனிவர்‌; கல்வியும்‌ ஒழுக்கமும்‌ 
நிறைந்தவர்‌ 28. 

நிறைய - மிக 1989, 

நிறையுடைமை - நிறைந்த ஈல்லகுணம்‌ 154, 

நிற்க - ஒழுகுக 891; பார்த்து நிற்க 708. 

நிற்டபம்‌ - இருப்போம்‌ 1260, 

நினைக்க - எண்ணுக 250. 

நினைக்கப்படும்‌ - ஆராயப்படும்‌ 169. 

நினைத்தக்கால்‌ - நிளைந்தால்‌ 1996. 


190 நினத்து 

நினைத்து - அறிந்து, விசாரித்து 1241; (உறுப்புக்‌- 
களின்‌ அழகை) நினைத்து 1920, 

நினைந்து - எண்ணி எண்ணி 1209. 

நினைப்ப - நினைத்தரல்‌ 1202, 


நினையார்‌ கொல்‌ - நினையாமலிருக்கின்றார்‌ போலும்‌ 
1209. 

நிள்றக்கடை - நீங்காதபேரது 1019, 

நின்றவர்‌ - நின்ற வீரா்‌ 771. 

நின்றள்லர்‌ - நிலை பெற்றார்‌ போன்ற செல்வமுடைய 
வரும்‌ 898, 

நின்றாரின்‌ - நின்றவர்‌ போல 149, 

நின்று - (இடையில்‌ நீங்காத) நிற்ச, நிற்ப என்பது 
நின்று எனத்திரிந்து இன்றது. 11, 


நீ 


நீ- தி1125, 1945... 

நீக்கப்பட்டார்‌ - கைவிடப்பட்டார்‌ 990. 

நீக்கி நிறுத்து - நீக்கி நிறுத்தி விட்டு 1189, 

நீக்கியார்‌ - போக்கினவர்‌ 880. 

நீங்க - கெட 858, 

நீநிகலர்‌ - நீங்க மாட்டாத 1816, 

நீங்கா - (ஒரு போதும்‌) நீங்க மாட்டா 8885. 

நீங்கி - தவிர்த்து 246; (1) நீக்கு (2) நீக்க 959, 
நீங்கியான்‌ - (பற்று) நிக்கியவன்‌ ; துறந்தவன்‌ 941 
ந்ங்கின்‌ - பிரியின்‌ 495 1104, 1155. 

நீடு - ரகக 9, 6; நீட்டித்தல்‌ 5600; நெடிது 


நீரான்‌. 191 


நீடுஇன்றி - நீடிக்காது 566. 

நீடுக - நீளுக 1329. 

நீடுவது - நீளுவது 1807. 

நீடுவாற்க - நெடிது வாழ்க 1312. 

நீடுவாழ்வர்‌ - சீண்டகாலம்‌ (இகத்திலும்‌ பரத்திலும்‌ 
வாழ்வர்‌ 6. 

நீட்டம்‌ - நீளம்‌ 595. 

நீட்டலும்‌ - மயிரை வளர்த்தலும்‌ 280. 

நீட்டி - நீளமாக, எஞ்சாமல்‌ 790; 

நீத்தக்கடை - விட்டுப்‌ பிரிந்தபின்‌ 1149. 

நீத்தார்‌ - துறவிகள்‌ 81 ; நீங்கினார்‌ 1220. 

நீத்து - நீங்க (நீப்ப என்பது நீத்து எனத்திரிந்து 
நின்றது) 1268, 

நீந்தல்‌ - நீந்த மாட்டா 1170. 

நீந்தார்‌ - அழுக்துவர்‌ ; நீந்தமாட்டார்‌ 10. 

தீந்தி - சீந்தியும்‌ 1107. 

நீந்தும்‌ - கடக்கும்‌ 1104. 

நீப்பர்‌ - நீங்குவார்கள்‌ 969. 

நீப்பினும்‌ - நீங்கிப்‌ போமாயினும்‌ 827. 

நீப்பின்‌ - பிரிந்தால்‌ 1154, 

நீர - தன்மையுடையன 84, 919, 782, 

நீரது - தன்மையுடையது 921, 745, 

நீரர்‌ - தன்மையுடையவர்‌ 1819. 

நீரவர்‌ - அறிவுடையோர்‌ 782. 

நீரள்‌ - இயல்புடையவள்‌ 1111, 

நீராடி - நீரில்‌ முழுகி 278. 

நீரான்‌ - தண்ணீரால்‌ 908. 





192 நீராள்‌ அமையும்‌ 


நீரான்‌ அமையும்‌ - நீரால்‌ உண்டாகும்‌ 898.. 

நீரினும்‌ - நீர்ப்பாய்ச்சுதலினும்‌ 1038, 

நீரரன்று - நீர்தாவென்று 1066. 

நீரை கா உடையை, கூணமுடையை 


நீர்‌ - கடல்‌ 18, தண்ணீர்‌ 20; கண்ணீர்‌ 71; 
தண்ணீர்‌ 215 ; ரணம்‌ 005; கண்ணீர்‌ 1174, 

நீர்‌ அறும்‌ - ரீர்வத்திப்‌ போவதாக 1177. 

கதத த ரன அத 421, 506, ரா, 


நீர்மை - தன்கை, செல்வம்‌ 17; தன்மை 195; 
மடமை 1972. 

நீழலவர்‌ - தண்ணனளியை யுடையவர்‌ 1084, 

நீழல்‌ - நிழல்‌ 1084. 

நீளவிடல்‌ - வேண்டுமளவுக்குமேல்‌ விடுதல்‌ 1802, 

நீளும்‌ - உயரும்‌ 1092, 1147. 

நீள்‌ - நீண்ட, பரந்த 284 இடையருத 1029, 

நீள்வினை - இடையரறுத செயல்‌ 1022 


நு 
நுரும்பு - இடை 1115. 
நுட்பம்‌ - நுண்மை, கடர்மை 686. 
நுணங்கிய - நுணுகிய, நுட்பமான 419, 
நுணுக்கம்‌ - நுட்பம்‌ [122]. 
நுண்‌ - நுட்பமான, கூரிய, 407, 494, 
நுண்ணிய - நுட்பமான பொருள்களையுடைய 873. 
நுண்ணியம்‌ - நுட்பமான அறிவுடையேம்‌ 710, 


4 


நூல்‌ வல்லனை 193 


நுண்ணியர்‌ - நுட்பமானவர்‌ 1126, 
நுண்மாண்‌ நுழைபுலம்‌ - நுனித்தகன்ற கூரிய அறிவ 
407. 


நுதல்‌ - நெத்தி 1011, 1835, 1240, 1828. 

நுதற்கு - நெற்றிக்கு 1088; பெண்களுக்கு 1125. 
நுதுப்ேபம்‌ - அவிப்போம்‌ 1148, 

நுமர்‌ - உமக்கு வேண்டியவர்‌ 1818. 

நுழை தணட கமா கமகம்‌ நுணுகிச்சென் ற, கூரிய 


நுழைந்து - புகுந்து 180. 
நுனி - மு 476, 
நூ 
நூலர்‌ - அரச நீதியை அறிந்தவர்‌ 688. 
று நீதி நூலையறிந்த அமைச்சரிடையில்‌ 


நூலும்‌ - அரசியல்‌ நூலும்‌ 581, 

நூலொடு - அறிவு நால்களோடு 720. 

நூலோடு - நூலறிவோடு 686. 

நூலோர்‌ - அறநாலார்‌ 829 ; மருத்துவ நூலார்‌ 941, 

நூலார்க்கு - நிதிநாலுடையவர்களுக்கு 588. 

நூல்‌ - புத்தகம்‌ 5375, 401; ஆலோச 440; மறை 
நால்‌ 548; நாற்பொருள்‌ 183 ; பஞ்சு முதலிய 
வற்றால்‌ முறுக்கிய நூல்‌ 1273. 

நூல்‌இன்றி - நூல்களைக்‌ கல்லாது, கற்று அறிவு 
கநிரம்பாது 401, 


நூல்‌ வல்லனை - அரச நீதி வல்லவன்‌ 683. 
* 17 


194 நூறு 


நூறு - நூறுகிய எண்‌. 982 
நூற்கு - வேதத்துக்கு 548. 
நெ 

0நகிழ - மெலிய 1836. 

0நஞ்சத்தர்‌ - உள்ளத்தின்‌ கண்ணராக 1818, 

0நஞ்சந்தார்‌ - உள்ளத்தில்‌ உள்ளார்‌ 1128. 

நெஞ்சத்தான்‌ - உள்ளமுடையவன்‌ 169, 185. 

நெஞ்சத்து - அன்பால்‌ 786. உள்ளத்துடன்‌ 910. 

0 நஞ்சந்தை - உள்ளத்தை 1258. 

0 நஞ்சம்‌ - மனம்‌, உள்ளம்‌ 116, 258, 272, 706, 
917, 1259, 1299. 

நஞ்சின்‌ - உள்ளத்தால்‌ 276; 917; உள்ளத்துடன்‌ 
1897 ; கநெஞ்சினையுடைய 1058. 

நஞ்சு - உள்ளம்‌, 981, 299, 842, 1081, 1204, 
1984, 1291, 1995, 1200, 1298; உள்ளமே 
1200, 1949, 1946, 1248, 1249, 1291, 1892, 

0நடிது - கெடுமாளாக 502, 945. 

0நடிய - ரீண்டனவாய்‌ 1169. 

0நடூம்‌ - ஆழமான 495; கீண்ட 490; பெரிய 506. 

டுநய்யால்‌ - நெய்யினால்‌ 1148. 

0நருஞ்சிப்பழம்‌ - நெருஞ்சி முள்போல வருத்தஞ்‌ 
செய்யும்‌ 1180. 

0நருநல்‌ - கேற்து 986, 1048, 

0நருநற்று - நேற்று 1278. 

0நருப்பினுள்‌ - தீரினுள்‌ 1049, 

0நறி - நூல்முறை 6, 924, 8560, 477. 


நாக்கி 195 


நே 
நரா - கூடாமலிருந்து 821. 
நர்‌ - ஒப்பர்‌ 813. 
ேநர்ந்தேேள்‌ - உடன்பட்டயான்‌ 1181. 
0நர்வது - உடம்பட்டுக்கொடுப்பது 788. 


நொ 


நொந்தது - வருந்தியது 877. 

நொந்தார்‌ - வருந்தினார்‌ 1208. 

நொந்து - வருந்தி 157, 1226. 

நோ 

நோ - துன்பம்‌ 157. 

நாக்க - பார்க்கும்போது 90, 1098. 

0நாக்கப்படும்‌ - பார்க்கப்படுவான்‌ 1047, 

நோக்கம்‌ - பார்வை 1085, 1098. 

தோக்கா - ஆராயாத 184, 

நாக்காக்கால்‌ - பாராதபோது 1094. 

நோக்காத - பார்க்காத, உட்கொள்ளாத 148, 

நோக்காது - நினைப்பதும்‌ செய்யாது 1009. 

நோாக்காமை - பாராதிருத்தல்‌ 1095. 

்‌ நோக்காள்‌ - (நீதி நாலை) ஓதமாட்டான்‌ (1) பரரான்‌ 
(9) 865. 

0நாக்சி - பார்த்து 02, 189, 528, 075, 701, 706, 
1099, 1094, 1173, 1997: கருதி 189 (1); 
படல்‌ 542; குறிப்பாலறிந்து 708 


196 0நாக்கிறள்‌ 





0நாக்கிறள்‌ - அழகுடைவள்‌ அல்லது பார்க்கப்பட்‌- 
வள்‌ 1082, பார்த்தாள்‌ 1008. 


நாக்கு - பார்வை 1089, 1089, 1091, 1097, 1009, 
1100. 


நாக்கும்‌ - பார்க்கின்ற 1094. 

0நாதக்க - வெறுக்கத்தக்கவற்றை 805. 

0நாதல்‌ - வருந்துதல்‌ 841, 1208. 

0நாய்‌ - துன்பம்‌ 961, 815, 829, 429, 449, 1160, 
1162, 1174, 1200, 1226, 1941, 1245, 1960, 
1803: இன்னாதவை 890; சூற்றம்‌ 851; 
உடற்பிணி 848, 888, 941, 946, 947, 948; 
காமப்பிணி 1091, 1147, 1159, 1121, 1175; 
1176, 1188, 1997, 1955, 1280, 1801; 
வினைப்பயன்கள்‌ 500. 

0 நாய்க்கு - துன்ப நீக்கத்திற்கு 1102. 

நோய்ப்பால- கோய்‌ செய்யும்‌ : கூற்றவாகிய 
தீவினைகள்‌ 206. 

0 நாவாதலர்‌ - கோன்பு செய்யாதவர்‌, தவஞ்செய்‌- 
யாதவர்‌ 270. 

0 நாவது - வருத்துதல்‌ 987, 1242. 

நாவல்‌ - கோவாது கொள்வேன்‌ 18360. 

நாவற்க - கோவைச்‌ சொல்லாதொழிக 877. 

நாவார்‌ - நொர்துகொள்ளாதவராய்‌ 287. 

நோற்கிற்பவர்‌ - பொறுப்பவர்‌ 159 [கோன்‌-பகுதி, 
இல்‌-சாரியை இடைச்சொல்‌, பகர ஒற்று 
எதிர்கால இடைநிலை அர்‌-விஞுூதித, ௮- 
சாரியை, வகர ஒற்று உடம்படுமெய்‌, இது 
எதிர்கால வினையாலணையும்‌ பெயர]. 


பகுந்யால்‌ 197 





தநாற்கிற்பவர்க்கு - மோ ன்பு இவத்துக்‌ ஆற்றலுடை- 
யவர்க்கு 2 

ூநாற்பார்‌- கோன்பு இசம்டவளிலள்‌ 970; (கோபைப்‌) 
பொறுப்பவர்‌ 160, 

நோற்பாரின்‌ - தவஞ்செய்வார்‌ நிலையைக்‌ காட்டிலும்‌ 

8; பொறுப்பவரைக்காட்டிலும்‌ 160. 

0நாற்றலிள்‌ - தவம்‌ காரணமாக வருகின்ற 109. 

நா - வருத்தத்தைப்‌ பொருத 1132, 1165. 

நாள்பிற்கு - தவஞ்செய்வார்க்கு 844. 

நன்மை - தவம்‌ 984; பொறை 48, 

0நான்றல்‌ - பொறுத்தல்‌ 201. 


ப்‌ 


பகச்சொல்லி - பிரியும்படி. புறங்கூறி 187. 

்‌ பகடு - எருது 624, 

பகலும்‌ இருளின்பால்‌ - பகலும்‌ இருளின்‌ கண்ண 999. 

பகல்‌ - கூற்றில்‌, காலத்தில்‌ . 819, பகற்பொழுது 
461; கூடாமை, வேறுபடுதல்‌, மாறுபடுதல்‌ 
581, 852; பகற்பொழுது 1227. 

பகவன்‌ - கடவுள்‌ 1; [இது பகவான்‌ என்னும்‌ : வட 
சொல்லின்‌ வேறுபாடெனக்‌ கூறப்படுகிறது. 
பகவன்‌ என்பது பகலவனின்‌ திரிபாயிருத்தல்‌ 
கூடும்‌, பண்டை மக்கள்‌ பகலவளையே முழு 
முதலாகக்‌ கொண்டார்கள்‌.] 

பகவ - பிளவு, பாதி 889, 

பகாஅன்‌ - நீக்காது 876. 

பருதியால்‌ - மண்பர்‌ பகைவரென்ற பழுதிதோறும்‌ 


மக்க, 


198 பருத்து 





பருத்து - பங்கிட்டு, பிரித்துக்கொடுத்து 822, 

பகை - ப அன்துத்துளாது எதிரியாகுந்தன்மை 146, 
2017-2௮௮5 

பகைமை - பகையாலுர்தன்மை 707. 

பகையின்‌ - கருவிபோல 883. 

பகையுள்‌ - பகையுள்ளவிடத்தும்‌, பகைவருள்ளும்‌ 
(பரிதி) 995. 

பக்கு - பிளவு 1068. 

பக்குவிடும்‌ - பிளந்துபோகும்‌ 1068. 

பசக்க - பசப்பதாக [பசப்பு-மேனியின்‌ நிறம்‌ வேறு 
படுதல்‌] 1789. 

பரந்த - மேனி நிறம்‌ வேறுபட்ட 1181, 

பசந்து - வெளுத்து 1882, 1238. 

பசப்பு - தலைவனின்‌ பிரிவாற்றுமையால்‌ தலைவிக்கு 
வருவதோர்‌ நிறவேறுபாடு [அ.தி. 119] 1182, 

பசப்பு என - பசந்தாள்‌ என 1190. 

பசப்புக்‌ கள்ளம்‌ - (அவ்வாருகவும்‌) பசப்புக்கள்ள- 
மாக வந்து நின்றது 1184. 

பசலை - பசப்பு 1185. 

11ரி- உணவின்மையால்‌ தோன்றும்‌ நோய்‌ 189, 
995. 

11ரி ஆற்றல்‌ - பசியைப்‌ பொறுத்தல்‌ 925. 

பசித்து - பசிகொண்டு 944. 

பசிப்பர்‌ - பசித்திருப்பர்‌ 837. 

பரம்‌ - பச்சை, பச்சென்றிருக்கும்‌ 16, சுடாத, 
சூளையில்‌ வேகாத 060. 

பசையினள்‌ - இளகனவளா௱ரகி 1098, 


படுத்து 199 


புட உண்டான. இய 290) புல்‌ வனை மற்றி 
படுதலை 929. 

படர்‌ - பிரிவினுலுண்டாகிய வருத்தம்‌ [அ.தி. 120]. 

படர்தரும்‌ - பரவிவரும்‌ 1929. 

படல்‌ - துயிலுதல்‌ 1186, 1175. 

படல்‌ ஆற்று - உறங்க முடியாமல்‌ 1175, 

படா - ஒலியா, ஓஒலிக்கமாட்டா 1115 ; படாமை- 
யால்‌ 1140 ; நிமிர்ந்த, வளையாத 1087. 

படாஅதவர்‌ - அனுபவியரதவர்‌ 093. 

படாஅதி - மறையாதிருப்பாய்‌ 1210. 

படாஅமை - உண்டாகாமல்‌ 88. 

படாஆறு - படாமையால்‌ 1140. 

படாம்‌ - முகபடாம்‌ (மூகத்திலிடும்‌ ஆடை) 1087. 

படி - பூமி 606. 

படிலத்தர்‌ - தவவேடத்தர்‌ 586. 

படிறு - வஞ்சனை 91. 

க்‌ குற்றத்சையுடைய, மறைந்த ௭71, 

படிள்‌ - உண்டாகுமானால்‌ 216, 217; தாழுமாயின்‌ 
272; வாழின்‌, குடியிருக்கின்‌, அகப்படின்‌ 
5௦8; உற்றால்‌ 054; பிறக்ருமாயின்‌, உள- 
ன 886; இருக்குமாயின்‌, இடத்ததாயின்‌ 
977. 

படு - வரும்‌, உண்டாகின்ற 178; படுக்கின்த 979; 
பெரும்‌, பெறும்‌ 676. 

த ஆக்கும்‌, உண்டாக்கும்‌, உளதரக்கும்‌ 

9. 


படுத்து - வளர்த்து 512, 


800 படுப: 

படுப - படுவர்‌ 810. ர 

படுபவோ - உறுவரோ 512. 

பூபாக்கு - உண்டாவதை, வருவதை 186, 164. 

படுப்பது - படுத்துவது, உறுவிப்பது 460, கில- 
பெறச்‌ செய்வது, இடுவது 465. 

படும்‌ - படுவன்‌ 50, 214; படுதல்‌ வேண்டும்‌ 265, 
995; தும்‌ 418; வேண்டும்‌ 698; தங்கும்‌ 
988, வளரும்‌ 947, படுவான்‌ 1047: படுவர்‌ 
1078; வெளிப்படும்‌, படரா கிற்கும்‌ 1198, 
1254. 

பூவ - உண்டாவன 172, 

படை - கொலைக்கருவி 253 ; சேனை 581:; கருவி, 
ஆயுதம்‌ 555; சேனை 704, 768, 709 ; படைக்‌- 
கலம்‌, கொலைக்கருவி 828, கருவி 985; 
கொல்ைக்கருவி 1958 ; கொலைக்கருவி 1894, 

பதடயாள்‌ - படையை உடையவன்‌ 478. 

பட்ட- உண்டாகிய, நின்த 408, 878; உற்றகோய்‌- 
கள்‌ 1140, 

பட்டடை - தறிப்பதற்கு அடியில்‌ வைக்கும்‌ கட்டை 
891, 


பட்டன்று - கடந்தது 999. 

பட்டாங்கு - நிலையாக (மூன்படர்ந்தது போல), பட்‌- 
டது 1189. 

பட்டி - கண்டபடி நடப்பவன்‌ 1074. 

பட்டு - தொடர்புபடுதலால்‌ 996. 

பணி - மெல்லிய 1191, தாழ்ந்த 1258. 

பணிதல்‌ - அடங்கி நடத்தல்‌ 125; தாழ்ந்து ௮ ல்‌ 
20090 984, பம்‌ எழக, 


பயலா 2107 





பணிமொழி - தாழ்ந்த மொழி, நம்மினும்தான்‌ 
அன்பு மிகுதியடையவனாகச்‌ சொல்லும்‌ 
சொற்கள்‌ 1258. 

பணியும்‌ - தாழ்ந்து ஒழுகும்‌ 978. 

பணிவு - வணக்கம்‌, தாழ்மை 95, 960. 

- பணை - பெருமை 1934. 

பணை நீங்கி - மெலிந்து 1294. 

பண்‌ - இசை 5785, 

பண்டம்‌ - பொருள்‌ 475. 

பண்டு - முன்பு 1085, 1135. 

பண்பு - இயல்பு, குணம்‌ 45, 02... 

பண்புடை - ஈற்குணங்ககாயுடைய 02. 

[ுதடி. - பதர்‌ 196. 

பதத்தால்‌ - செவ்வியராதலால்‌, காலத்தைய/டைய- 
ராதலால்‌ 991, 

பதத்தாள்‌ - காலத்தையுடையனாய்‌, செவ்வியை- 
யுடையஞய்‌ 548. 

பதி - இடம்‌ 1015 ; வாழிடம்‌ 1999. 

பதியில்‌ - தமது இடங்களில்‌ நின்று 1116. 

பத்து - பத்தென்னும்‌ எண்‌ 450, 817, 

பயக்கும்‌ - தரும்‌, கொடுக்கும்‌ 97, 195. 

ட அவம்‌ செய்வன; பயளத்‌ தருவன 

5. 

பயந்தற்று - பெய்தாற்போலும்‌ 1199. 

பயப்பது - தருமவன்‌, விகாவிப்பவன்‌ 04, 090. 

பயம்‌ - பயன்‌ 854, 758, 740, 


பயவா - பயனடையா 400; விளைக்காத 499, 059. 


209 பயளனிஐ 





பயனில- தனக்கும்‌ பிறருக்கும்‌ பயனில்லா தவற்றை 
191. 


பயனுண்டாயின்‌ - (தீய) பயனுண்டாகுமானால்‌ 198, 

பயன்‌ - ஈசன்மை £...; பதில்‌ உபகாரம்‌ 108 : பயன்‌. 
படுகின்‌ ந 216 ; விளைவு, விளைச்சல்‌ 999 ; பால்‌ 
560; அறம்‌ 901; பொருள்‌ 912. 

பயன்சாரா - பயனோடு படாத 194, 

பயன்மரம்‌ - பயன்படும்‌ மரம்‌, காய்க்ரும்‌ மரம்‌ 
916 

பயன்படுவர்‌ - உள்ளது கொடுப்பர்‌ 1078. 

பயில்தாறும்‌ - பழகுந்தோறும்‌ 783. 

பரத்த - பரத்தையரோடு செல்கின்‌ றவரே 1311, 

பரிதல்‌ - வருந்துதல்‌ 1948. 

பரந்து - அலைந்து 1062. 

பரிந்து - வருந்தி 88, 188; கூறுபடுத்து 1179; 
வருந்தி 1245 ; இரங்கி 1248. 

பரிந்தோம்பி - வருத்திப்‌ பாதுகாத்து 88. 

பரியநு - உடற்‌ பருமையுடையது 599. 

பரியினும்‌ - வருந்திக்‌ காப்பாற்றினாலும்‌ 8760. 

பரியும்‌ - தொலைப்பன்‌, மெ நாலக்கும்‌, வெல்வன்‌ 
(என்‌ பரியும்‌ என்பதை என்பு அரியுமெனப்‌ 
ரிரித்து எலும்பினையும்‌ அரியும்‌ எனப்‌- 
பொருள்‌ கொண்டனர்‌ காளிங்கர்‌) 808. : 
அஞ்சிகிற்கும்‌ 509. 

பருகுவன்‌ - (புலன்களெல்லாவற்நினாலும்‌) அனுப- 
விப்பேன்‌ 1200, 

பருருவார்‌ - குடிப்பார்‌ 811. 

பருலத்து - காலத்து 818, 490. 


பழுத்து 903 
“ பருவந்து - (வறுமையால்‌) வருந்தி 88. 

பருவம்‌ - காலவரையறை 1028. 

பருவரல்‌ - வருத்தம்‌ (அ.தி. 119), 1197, 1240. 
பருவரார்‌ - வருந்தமாட்டார்‌ 1126, 

பல - அநேக 140...... 

பலர்நாண - பலர்‌ (முன்‌ கான்‌) நாணும்படி 1149. 


பல்குஉரைத்துள்பம்‌ - இரப்பார்க்கு உழைக்கத்‌ நுன்‌- , 
பம்‌ (மணக்‌) 1045. 

பல்லவை - பல நூல்களை 728. 

பல்லார்‌ - பலர்‌ 191...... 

பலவாற்றுல்‌ - பலவகைகளால்‌ 242, 

பல்மாயக்‌ கள்வன்‌ - பல பொய்களையும்‌ பேசவல்ல 
கள்வன்‌ 1258. 

ப்பட என கர. வந்த, பழமையான 808, 


பழகுதல்‌ - கொண்டாடுதல்‌, பயிலல்‌ 785. 

பழம்‌ - தொன்றுதொட்டு வருகின்ற 955. 

பழி - தீச்செயல்‌ 40, 44; பிறர்‌ பழித்தற்முரியது 02, 
197; குடிப்பழி 145, 146, 1/2, 186, 498...... ்‌ 
குற்றம்‌, தவறு 1285, 

பழிஅஞ்சி- பாவத்துக்குப்‌ பயந்து (பொருளீட்டி) 11. 

"பழிக்கும்‌ - இகழப்படும்‌ 656. 

பழித்தது - பதித்துக்‌ களறிய ஒழுக்கத்தை 380. 

பழியுள்‌ - பழித்துக்‌ கறப்படுபவற்றுள்‌ 186. 

பழுதெண்ணும்‌ - தீங்குசெய்ய எண்ணும்‌ 689, 

பழுத்து - கனிந்து 216, 1008, 


904 பழைமை 





பழைமை - பற்றறாக்‌ காலத்துத்‌ தமக்குச்‌ செய்த 
உபகசரரம்‌ (பற்றறாக்‌ காலம்‌-செல்வமுள்ள 
காலம்‌) 581; உரிமையை அறுத்துவிடாத 
நட்பு 801, 

பழையம்‌ - நீண்டகாலம்‌ முதல்‌ தொடர்புடையோம்‌ 
700, 

பழையார்‌ - பழைய ஈண்பர்‌ 810. 

பளிங்கு - கண்ணாடி. போன்ற கல்‌ 706. 

பள்ளி - படுக்கை 840, 

பறந்தற்று - பறந்துபோன தன்மையுடையது 888, 

பறியா - பறித்து, பிடுங்கி 744, 

பறை - மேளம்‌ 1076, 1115, 1160. 

பற்றற்கு - கைப்பற்றுதற்கு 747. 

பற்றற்டோறம்‌ - ஆதரவு அற்றவர்களாலோம்‌ 88, 

பற்டு - வேறுப்பன, இன்னாதன 852. 

பற்றி - பிடித்து 847, சார்ந்து 056. 

பற்றிபார்‌ - பற்றிய அகத்தோர்‌ 748, 

பற்று - விருப்பு 275; பிடித்தல்‌ 498; தொடர்பு 
506; பொருள்‌ 581, 006; பற்றிய இடம்‌ 145, 

பற்றுக - செய்க 850. 

பனி - நீர்‌ 1292. 

பனிலரும்‌ - நீர்சொரியும்‌ 1282. 

பனுவல்‌ - நூல்‌, சாத்திரம்‌ 81. 

பனை - பனைமரம்‌ 10%, 4882, 1282. 


பா 


பாகம்‌ - பாதி 1099, 


பாரல்வை 905 


பாக்கியத்தால்‌ - ஈல்வினையால்‌, புண்ணியத்தால்‌ 





பாடற்கு- பாடல்‌ தொழிலோடு, பாடலோடு (மணக்‌- 
உரை) 578. 

பாடு - பெருமை 409, 597, 768, 1922. ஆண்மை, 
பெருமை (மணக்‌) 900, பெருமை அழகு 
(மணக்‌) 1287, நெறிப்பாடு 995. 

பாத்தி - பயிர்‌ விளைவிப்பதற்கு வரம்பிட்டுக்‌ கட்டும்‌ 
பாத்தி 405, 718, 

பாத்து - பகுத்து 44, 227, 1107, 

்‌. பரம்பு - காகம்‌ 890, இராகு 1146. 

பாய்பவர்‌ - குதிப்பவர்‌ 1287. 

பாராட்டுதல்‌ - கொண்டாடுதல்‌ 521. 

பாராட்டும்‌ - கொண்டாடும்‌ 994. 

பாராட்டுவானை - பலகாலும்‌ சொல்லுவானை 196. 

பாரிக்கும்‌ - வளர்க்கும்‌ 851. 

பாரித்து - விரித்து 193. 

பாரிப்பார்‌ - பரப்புவரர்‌ 916. 

பார்‌ - வன்னிலம்‌ 1068. 

பார்க்கும்‌ - பார்த்து நெருங்கிவரும்‌ 1186. 

பார்த்து - நோக்கி 86, 487, ரதூக்கு, கண்டு, 
எண்ணி 676. 

பார்ப்பார்‌ - காண்பவர்‌ 285. 

பார்ப்பாள்‌ - அந்தணன்‌, கோயிற்‌ பார்ப்பான்‌ 194, 

பார்வல்‌ - பார்வை 1158, 

பால்‌ - தன்மையுடையவை, கூறுடையவை, பகுதி- 
யின 842, 378, 457, 675. 

பாலை - பொருள்கள்‌ 059. 

15 


206 பாலால்‌ 


பாலால்‌ - கூறுபாட்டால்‌ 279. 

பாலோடு - பரலுடன்‌ 1191. 

மல்‌ - பகுதி 111, பக்கம்‌ 118, ஊழ்வினை 876, 
இடத்தில்‌ 429, வகை 593, பருதி 0950, 999, 
பசுவின்‌ பால்‌ 1000. 

பாவம்‌ - தீவினை 186. 

பாவாய்‌ - பெண்ணே 1198. 

பாவீ - கொடியது 1049, 

பாரலை-- பதுமை 407, 1080, 1058. 

பாழ்‌ - கெடுதலாக 785. 

பாழ்படிதல்‌ - கெடுதல்‌ 88. 

பாற்நண்‌ - பால்‌-கண்‌- நிலத்தில்‌ 18. 

பாற்று - பகுதியது 11, தன்மையது 82, 515, 871. 


பி 


பிடித்து - பிடியளவு 1087. 

டீணம்‌ - சவம்‌ 918. 

$ி - தோய்‌ 227, 124, 785, 949, 1014. 

பிணி அன்ற - (கண்டார்க்கு) கோய்போல்‌ பொறுத்‌- 
தற்கரிபதரம்‌ 1014, 

பிணிக்கு - கோயைத்‌ தீர்ப்பதற்கு 1102. 

பிஷிக்கும்‌ - கூட்டா கிற்கும்‌ 570, கவரச்‌ செய்யும்‌ 
645, 

பிண - பெண்மான்‌ 1085, 1089. 

பிரிதல்‌ - சீக்குதல்‌ 994, 955... 

பீரப்பர்‌ - பிரியப்பண்ணுவர்‌ 187. 

பீ?பாம்‌ - மிரியமாட்டோம்‌ 1815, 


பிறன்கடை்‌ 907 





பிரிவாற்றி - பிரிவுக்குப்‌ பொறுத்து 1160. 

பிரிவு - நீக்குதல்‌ 1122...... , செலவு 1154...... 

பிழை - ரூற்றம்‌ 55. 

பிழைத்த - தவறிய 172. 

பிழைத்தநு - தப்பியது 779. 

பிழைத்து - தவறு செய்து 896. 

பிழையாது - தவருது 807. 

பிற - வேது, 84, 61, 95, 815, 300, ஏிறிகதொன்று, 
மாறான இயல்புடையவை 1102, அரைகிலை 
1181, 1184. 

1)ிறஆழி-( அறமல்லாத) பாவக்கடல்‌, (சிறளிக்கடல்‌ 8. 

பிறக்கும்‌ - பிறத்தற்கு ஏதுவாகிய 1044, 

பிறங்கா - உண்டாகாத, மிகாத 09, 

பிறங்கிற்று - உயர்ந்தது, விளங்கும்‌ 28, 

பிறப்பின்‌ - மிதப்பில்‌ 1815. 

பிறப்பு - ிறவி 851. தோற்றம்‌ 02, 107,809 :; ரகப்‌ 
பிறப்பு 185, 134. 

பிறப்பென்னும்‌ - பிறப்புக்ஸுக்‌ காரணமென்னும்‌ 258. 

பிறர்பழி - பிறர்க்கு வரும்‌ பதிக்கு 1015. 

பிறவாமை - பிறவாதிருக்கல்‌ 262. 

பிறலி - பிறத்தல்‌ 10. 

பிறவினை - பாவச்‌ செயல்கள்‌ 381. 

பிறவும்‌ - பிறர்‌ பொருளையும்‌ 190. 

பிறற்கு - மற்றவனுக்கு 149. 

பிறனியலாள்‌ - பிறனுக்குரியவள்‌ 147, 

பிறன்‌ - மற்றவன்‌ 49, 141...... 

பிறன்கடை - அயலவன்‌ தலைவாயில்‌ 149, 


208 பிறிதிள்‌ 

பிறிதின்‌ - பிற உயிர்களின்‌ 815. 

பிறிது - வேறென்றின்‌, மற்றது 251, 97, 8, 
045, 841, 849. 

பிறை - இளமதி 7829, 

பிற்பகல்‌ - ஒரு பகலின்‌ பிற்கஉற்றில்‌ 219. 

பின்‌ - பின்வரும்‌ குற்றம்‌ (ஆகுபெயர்‌) 184, பின்‌ 

செல்கின்ற ரீ 1248. 

பின்சார - பின்னே நிற்க 825. 

பின்செல்லா - பின்னே செல்லாத, கிலைக்காத 1255. 

பின்செல்வர்‌ - அவர்‌ பின்‌ செல்கின்றவர்‌, அவரில்‌ 

தங்கியிருக்கின்‌ றவர்‌ 10285. 

பின்‌ நோக்கா - பின்வரும்‌ ஞூற்றத்தைப்‌ போக்காத, 

பின்பு அவளை முகம்‌ கோக்கத்‌ தகாத 184, 

பின்றை - பின்பு 518. 

பின்னது - வழியது 1081. 


பீ 
பீடு - மேம்பாடு, பெருமிதம்‌ 59, மானம்‌ 908, 
பெருமிதம்‌ 1014, வலிமை 1088, 
பீடுநடை - கம்பீர நடை 1014, 
பீழிக்கும்‌ - வருத்தும்‌ 848, 
[நிப்பது - வருத்துவது 1917, 
பீழை - வருத்தம்‌ 845. 








11 
புகல்‌ - துழைதல்‌, புகுதல்‌ 144, 945, 840. 
புகழ்‌ - கீர்த்தி 5, 99, 59, 156, 985, 995, 994, 257, 
5 457. 


த 


புரிந்தார்மாட்டு 909 





புகற்ந்தவை - புகழ்ந்து கூறப்பட்ட செயல்கள்‌ 588. 

புகழ்மை - புகழுடைமை 588. 

புகுத்திவிடும்‌ - அடைவித்துவிடும்‌ 608, 616. 

புரம்‌ - எய்தும்‌, செல்லும்‌ 846. 

புக்கில்‌ - இருக்கும்‌ வீடு 340. 

புக்கு - புஞுந்து 835, 996. 

புடை - பக்கம்‌ 1187. 

புணரின்‌ - கூடுமாயின்‌, நட்புச்‌ செய்யின்‌ 805. 

புணர்ச்சி - ஒரே தேயத்தவனாதல்‌, நட்பாதல்‌ 785; 
சேர்க்கை 887. 

புணர்தல்‌ - சேர்க்கை, கூடல்‌ 1109. 

புணர்ஷ- சேர்தல்‌ 1155. 

புணை - தெப்பம்‌ 806, 1184, 1164. 

புதல்‌ - சிறு செடி, புதர்‌ 274. 

புதல்வர்‌ - புத்திரர்‌ (அதி. 7). 

புதை - அம்புக்கட்டு 597. 

புத்தேளிர்‌ - தேவர்‌ 58, 

புத்தேளுலரு - தேவருலகு 213, 884, 290. 

புத்ேதள்‌ - தேவர்‌ 218, 884, 

புயல்‌ - மழை 14, 

புரந்தார்‌ - ஒம்மின அரசன்‌, ஆண்டவன்‌ 780, 

புரளவிடல்‌ - கழியவிடுக, போகவிடுக 758. 

புரிந்த - விரும்பிய 59, 511, 094, மிஃக 977. 

புரிந்தார்‌ - விரும்பினார்‌ 287. 

புரிந்தார்மாட்டு - விரும்பியவரிடத்து, தோத்திரம்‌ 
செய்கிறவரிடத்து 5, 


210  புரிர்‌ ந்நி 


புரிந்‌ (ட வரும்‌ 143; பொரு ருந்தி ந11; மிகச்செய்து 
007. 


புருலம்‌ - சண்‌ புருவங்கள்‌ 1086, 

புரை - சூற்றம்‌ 292, அறிவு, உயர்வு 919. 
|)லந்தகை - புலவி மிகுதியாகும்‌ தன்மை 1805. 
ம்‌ - புலக்கத்‌ தக்கவளானாள்‌, புலந்தாள்‌ 


புல்த்தார்‌ - உலகத்தார்‌, இடத்தின்‌ கண்ணுள்ளவா 
48. 

புல்ப்பை - புலன்களை 848, புலப்பாய்‌ 1801. 

புலந்து - வெறுத்து 1089, மணங்கி 1246, 1287. 

புலந்துரையாய்‌ - புலந்து கூடாது கண்டமாத்திரத்தே 
கூடுவாய்‌ 1246, 

புலப்பல்‌ - பிணங்குவேன்‌ 1959. 

புலப்பேள்‌ - பிணங்குவேன்‌ 1267. 

புலம்‌ - விசைகிலம்‌ 86, புலன்கள்‌ 174, அறிவு 407, 
நூற்பொருள்‌ (16. 

(|லம்பல்‌ - த (அதி. 1921). 

|லவரை - தேவரை 884 (புலவரென்றார்‌ தேவரை 
அவர்‌ புலனுடையமாதலால்‌-மணக்குடவர்‌). 

புலவி - பெரிய மிணக்கம்‌ 1806, 1209. 

புல்வி நுணுக்கம்‌ - புலத்தற்ருக்‌ காரணமில்லா திருப்‌- 
பவும்‌ ஒரு நுண்ணிய கரரணமிருப்பதரகக்‌ ' 
ட தலைவி தலைவனோடு புலத்தல்‌ (அதி, 

192.) 

புலன்‌ - புலன்களால்‌ நுகரப்படுவன 1101. 

புலால்‌ - ஊன்‌ 257, 200. 

1|ல்‌ - வேங்கை 878, 599, 


புனை 21] 





புலை - புலாலுண்ணும்‌ தொழில்‌ 829. 

புல்‌ - புன்மை, கீழ்மை 991, 719, 846, 914, 915, 
916. 

புல்சொல்‌ - இகழ்ச்சிச்‌ சொல்‌ 189. 

புல்லாது - தமுவாது 1801. 

புல்லார்‌ - பொருந்தாதவராய்‌ 755. 

புல்லாள்‌ - தழமுவாதவளரய்‌ 1816. 

புல்லி - தழுவி 1187, 1824, 

புல்லினேன்‌ - தழுவிக்கொண்டேன்‌ 1259. 

புழுதி - மண்‌, தூசி 1087. 

புள்‌ - பதவைகள்‌, புள்‌ என்னும்‌ பறவை 44, 

புறத்த - இன்பத்துக்முப்‌ புறம்பானவை, துன்பற்‌- 
கள்‌ 89 

புறந்தநாக - வெளியே இருக்க 82. 

புறத்தாற்றின்‌ - புறவழிகளில்‌ (துறவறத்தில்‌) 40. 

புறப்படுத்தாள்‌ - வெளிப்படுத்தின வண்‌ 590, 

புறம்‌ - காணாத பிற இடம்‌ 181, 185, 185; வெளி- 
ிடம்‌ 877, உடம்பு 898; வெளிப்பட 487; 
னா 549; எதிர்முகம்‌ 994; பகைவரிடத்து 

௦. 


புறன்‌ - காஷதவிடத்து 182; பிறர்‌ நீங்கின அளவு 
189. 


புற்கெள்ற - மங்கிப்போயின (மங்கிப்போதல்‌ வழி- 
பார்த்தலால்‌) 1261. 

புற்கை - கூழ்‌, கஞ்சி 1065. 

புனல்‌ - நீர்‌ 727, 11984, கடல்‌ 1167, சீர்‌ 1987, 

புனை - அணிந்த 407, விலங்கு 856, 


912 புனைந்துரைத்தல்‌ 


புனைந்துரைத்தல்‌ - தலைமகளது அலங்கார வகையாற்‌ 
கூறுதல்‌ (அதி. 119.) 

புள்கண்‌ - துன்பம்‌ 11589, 

புன்கண்நீர்‌ - புந்கென்ட மென்மையின்‌ விஷாவாகிய 
கண்ணீர்‌ 71. 

புள்கண்ணை - ஒளியை இழம்திருக்கின்றாய்‌ 1299, 

புன்மை - குற்றம்‌ 174, கீழ்மை 185, 989, 


ூ 


1 - மலர்‌ 1818. 
[நரல்‌ - ஊரிலெழுந்த ஆரவாரம்‌ 1987. 
பூசல்தரும்‌ - வெளிப்படுத்திவிடும்‌ 71. 
பூசனை - பூசை, வழிபாடு 18. 
ணும்‌ - மாட்டிக்கொள்ளும்‌ 836. 
நுண்டார்‌ - மேற்கொண்டவர்‌ 93. 
நண்டு - (விரதமாகக்‌) கொண்டு 80. 
நுதங்கள்‌ - நிலம்‌, தீ, நீர்‌, வளி, வான்‌ என்ற ஐம்‌- 
பூதங்கள்‌ 271. 
பூப்பர்‌ - செல்வராவர்‌, பொலிவடைவர்‌ 248, 
பூரியர்கள்‌ - கீழ்மக்கள்‌ 919. 
பூரியார்‌ - கீழ்மக்கள்‌ 241. 
பெ 
0பட்டாங்கு - விரும்பியவாறு 19908. 
பட்டார்‌ - விரும்பியவர்‌ 1178, 
பட்டு - காதலித்து 141, 
0பட்ப - விரும்புவன, மழ 1257, 1985, 


பரிது ப ப 918 


பெண்‌ - மனையாள்‌ 56...... 

பெண்ணியலார்‌ - பெண்‌  தன்மையிகயுடையவர்‌ 
(பரத்தையர்‌) 1811. 

பெண்டிர்‌ - பெண்கள்‌ 918, 990, 

பெண்ணில்‌ பெண்தன்மை உடைந்து - பெண்‌ தன்மை- 
யிலும்‌ சிறந்த பெண்கன்மை உடையதென்று 
1280, 

ெபண்தகை - காணம்‌, மடம்‌, அச்சம்‌, பயிர்ப்பு 
மூதலிய குணங்கள்‌ 1085. 

பெண்‌ நிறைந்த நீர்மை - பெண்களுக்குள்ள நல்ல 
தன்மைகள்‌ 12172, 

பெண்மை - பெண்ணின்‌ தன்மை 14, 150, மன- 

அடக்கம்‌, நிறை 1958. 

்‌ மபய- இட 580, 

டபயரார்‌ - மாறுபடமாட்டார்‌ 989. 

பயரிள்‌ - மாறுபட்டால்‌ 989. 

பெயர்த்து - (தவத்தை) பெயர்த்து, முழப்பி 844, 

பெயர்த்தும்‌ - திரும்பவும்‌, மறுபடியும்‌ 205, 

்‌. பெயர்த்தேன்‌ - விலகினேன்‌ 1187. 

பயல்‌ பனானா கந்த மழை பெய்தல்‌ 545, 850, 


பெயலாற்று- அமுது சண்ணீர்விட முடியாமல்‌ 1174, 

பெயின்‌ - சுமத்தினால்‌ 475. 

பய்‌ - பொழிவாய்‌ 55, ஏற்றிய 475, 

பெய்தாள்‌ - சூடினாள்‌ 1115. 

0பய்து - எண்டு 405, சொரிந்து 000. 

பெரிது - பெரியது 10......... ” அதனிலும்‌ பெரியது 
1092, 


214 பியர்‌ 





0பரியர்‌ - பெருமையுடையவர்‌ 26, 160. 

பெரியார்‌ - பெருமையுடையவர்‌ 444, 680, 694, 890. 

0பர - மிக்க 880. 

0பருகலீன்‌ - வளர்த்தலின்‌ 811. 

பபரும்‌ - வளரும்‌ 96. பெருஞம்‌ 004. 

0பருக்கத்திள்‌ - செல்வத்தின்‌ 170. 

0பருக்கத்து - நிறைக்க செல்வம்‌ உளதாய வழி 903. 

0பருக்கம்‌ - செல்வம்‌ 115, 481. 

0பருக்கி - அதிகப்படுத்தி 519. 

0பருக்கற்ரு - வளர்ப்பதற்கு 251. 

0பருந்தகைமை - பெருஞ்சிறப்பு 1255. 

0பருந்தகையாள்‌ - பெருந்தன்மை.புடையவன்‌ 217. 

0பரந்தக்க - மேம்பட்ட பொருள்‌ 54. 

0பருந்தக்கது - பெரிய தகுதியையுடைய பிறப்பு 
1127. 

0பருமரைக்கண்‌ - முளிர்ந்த பெரிய கண்கள்‌ 1259. 

0பருமீத - மேம்பாட்டின்‌ 481. 

0பருமீதம்‌ - செருக்கு 979. 

பருமை - உயர்வு 8]......கிலையாமை மிகுதி 930, 
பெருந்தன்மை 979. 

0பருர்‌ - மிக்க 10...... 

பெருளலீ - மிக்க வலிமையுடையவை 380, 

பெறல்‌ - அடைதல்‌ 818, அறிதல்‌ 1180, 

பபெரு௮நு பெற்றமை - பெருமீலிருக்கும்போதே டெற்‌- 
றஐநுபோன்ற 1145, 

௦பருஅமை - (காதலரை) பெறாமை 1995. 

பெருவிடின்‌ - அடையாவிட்டால்‌ 988. 


பேணியார்‌ 915 


பெறின்‌ - அடைந்தால்‌ 54...... 
பெறுகுவம்‌ - அடைவோம்‌ 1888. 
0பறுதி - அடைவாய்‌ 1837. 

பெறும்‌ - அடையும்‌ 61, 705, 1523. 
0பறுவது - கடைக்கும்‌ விலை 818. 
பெற்ற - அடைந்த 524, 1000, 1109. 
பெற்றக்கால்‌ - பெத்ருலும்‌ 1270. 
டுபற்றம்‌ - பசு 378. 

பெற்றன்ன - பெத்ருற்போலும்‌ 1148. 
0ப்ற்றன்‌ - கணவன்‌ 58. 

பெற்றியார்‌ - தன்மையுடையவர்‌ 142. 
பெற்றம்‌ - அடைந்தேம்‌ 6326. 


பே 
பேஎய்‌ - பேய்‌ 564. 
படி - அலி 614, 727. 
பேணப்படும்‌ - வீரும்பிக்கொள்ளப்படும்‌ 860. 
பேணலர்‌ - விரும்பார்‌ 1016, 
பனு - இகழும்‌, விரும்பப்படாத 921, 
பதை - உதவாது 168, 902; அவமதித்து 899; 
்‌ விரும்பாமல்‌ 902, 1178; அவமதித்து 1285. 
பேறுமை - விரும்பப்படாமை 889, பகைமை 866, 
பேணி - உணவு முதலியவற்றால்‌ உபசரித்து 56; 
பாதுகாத்து 120; உவப்பன செய்து 449, 
449), 699, 976, 
பேணியார்‌ ; காதலர்‌ 1857, 


216 பதை 

பதை - அறியாமை 872; அறிவில்லாதவன்‌ 608- 
816, 885, 895, 826, 887, 888, 840; கபட 
மற்றவள்‌, பெண்‌ 1938, 1289, அறிவில்லா- 
தது 1248, பெண்‌ 1972. 

பேதைக்கு - பெண்ணுக்காக 1186, 1172. 

௦பதைப்படுக்கும்‌- அறியாமையை உண்டாக்கும்‌ 
215. 





0பதைமை - அறியாமை 141...... 

0பதையார்‌ - அறிவிலார்‌ 149, 789, 797, 884, 889, 

0 பறையின்‌ - அறிவில்லாதவன்போல 884, 

பேரறிவு - சிறந்த அறிவு 215, 

பரா - மாறுபடாத 570, நீங்காத 899. 

பரம்‌ - பெயர்ந்து செல்லுதல்‌ 486. 

பர்‌ - பெருமை 148...... _ மிக்க 778, பெயர்‌ 1190. 

பர்த்து - மாறி 357. 

0பறு - பெறுதல்‌ 60, 61. 

பற்றின்‌ - பெறுமாயின்‌, பெறுவானாயின்‌ 108. 

பை 

பைதலும்‌ - துன்பமும்‌ 1197. 

பைதல்‌ - துன்பம்‌ 1172, 1175, 1197, 1295, 12320, 
1999. 

வட: அ - (மயங்கிவரும்‌) இருளடைந்து வரும்‌ ப 

பைதல்‌ நாய்‌ - இன்பஞ்‌ யெடுன்ற நோய்‌ 1206. 

இபந்தொடி - பசும்பொன்‌ வலா (மரகதத்தாற்‌ 
செய்த வளை--மண.) 1234, 1238. 

பம்‌ - பசிய 1234, 1988. 

பைய - மெல்ல 1098. 


பொய்யாமை 217 
பொ 


பச்சாந்தார்‌ - மறந்தவர்‌ 240. 

ொச்சரந்தும்‌ - மதர்தும்‌ (இகழ்ச்சியூற்ற இடந்தும்‌- 
வேறு உழை) 199. 

பொச்சாப்பு - சேர்வு 285, மறதி 589, 534. 

பொதிந்து - (மனதில்‌) பத்திரப்படுத்தி, முடிந்து 155. 

பொது - பொதுவாகிய 528, 915, யாரவரிடத்தும்‌ 
ஒரு தன்மைத்தாகிய 1099. 

பொது டா - பொதுவாக உன்னை அனுபவிப்பர்‌ 








பொது நாக்கு - யாவர்‌ மாட்டும்‌ ஒரு தன்மைத்‌- 
தாகிய கோக்கு 1099. 

பொத்துப்படும்‌ - தவறும்‌ 408. 

பொய்‌ - மெய்யல்லாதது 988, 1246, 

பொய்தீர்‌ - மெய்‌ 6. 

டபாய்த்தபின்‌ - பொய்த்தானாயின்‌ 298. 

பொய்த்தல்‌ - (பிணக்கம்‌) நீடியதாகிப்‌ பொய்ப்படு- 
தல்‌ 1287. 

பொய்த்து -பொய்யரகி 182, பொய்செய்து, பொய்‌- 
யாகப்‌ புகழ்ற்து 183. 

பொய்ப்பின்‌ - கன்தொழில்‌ மறுப்பின்‌, தரக்ன்கை 
விடின்‌ 18 

டபாய்மை - பொய்யான தன்மை 915, 

பொய்மையும்‌ - பொய்யான செரற்களும்‌ 998. 

_ டபரய்யற்க - மெய்‌ போற்காட்டற்க 898. 

பொய்யா - அணையாத, தணியாத 758. 

பொய்யாமை - பொய்‌ பேசாமை 996, 297, 825. 

10 


918 0பொய்யாளிளக்கு 


பொய்யாவிளக்கு - மெய்யாகிய விளக்கு 899, 

பொரு - தாக்கு 486, 

பொருட்டு-பயனுடையன 812, காரணம்‌ 856, 1017, 

டெபாருத - அராவப்பட்ட 886, 486. 

பொருது - தாக்கப்பட்டு 888. 

பொருந்தல்‌ - சேர்த்தல்‌ 688. 

0பாருள - பொருளையுடையனவாய்‌ 494, 

0பாருளல்லவரை - ஒரு பொருளாக மதிக்கப்படாத- 
வரை 751. 

ட்‌ ஆனிய - மெய்ப்பொருளல்லாதவற்றை 

ம்‌, 


0பொருளற்றுர்‌ - வறியரானவர்‌ 248, 

0பாருளாக்கம்‌ - பொருட்செல்வம்‌ 755. 

பொருளாட்சி - பொருளாற்பயன்‌ பெறுதல்‌ 252. 

பொருளாள்‌ - பொருளாகவுள்ளவள்‌, உரிமையாக- 
வுள்ளவள்‌ 141. 

கட - பொருளொன்றுமுண்டாக அதனால்‌ 


பொருளென்று - தனது ஆற்றலைக்‌ காட்டுங்‌ குண- 
மென்று 807. 

பொருள்‌ - மெய்ப்பொருள்‌, உண்மை 8; அறம்‌ 91, 
உறுதிப்பொருள்‌ 199, 198, உரை, நூல்‌ 141, 
அறம்‌ 254, மூணம்‌ 807, செல்வம்‌ 65, 171, 
17/6, 212, பொருள்‌ தேடுவதையே 1230. 

0பரருள்‌ அல்லது - புண்ணியமல்லதாகும்‌ 254. 

0பாருள்‌ஆ - பொருளாக 198. 

0பாருள்‌ செயல்வகை - பொருட்‌ செல்வத்தின்‌ கிறப்‌- 
பும்‌ அது தொகுக்கும்‌ வகையும்‌, ௮.தி. 76. 


219 


0பொன்றி 














பெரருள்தீர்ந்த - பயனில்லாதவ.ற்றை 199. 

பொல்லாத - தீயவற்றை 1760. 

பொழுதின்‌ - காலத்திற்‌ காட்டிலும்‌ 69, நேரத்தின்‌ 
கண்‌ 1105. 

பொழுது - நேரம்‌ 887, 481, 1215, பொழுதே 1221, 
மாலைப்பொழுது அதி. 128. 

பொழுதும்‌ - உம்மை இழிவு சிறப்பும்மை 337. 

பொள்ளென - சடுதியில்‌ 487. 

பொறி - மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு, செவி என்னும்‌ 
ஐம்பொறிகள்‌ 6. 

பொறி - விதி, புண்ணியம்‌ 6. 

0பாறுத்த - சுமந்த 289. 

பொறுத்தல்‌ - தாங்குதல்‌, மன்னித்தல்‌ 151, மன்‌- 
னிக்க 152. 

0பொறுத்தாரை - பொதறுமையுடையவமரை, பிறர்‌ 
செய்த தீமையைப்‌ பொறுத்துக்கொண்ட- 
வரை 155. 

பொறுத்தான்‌ - சுமந்தவன்‌ 87. 

பொறுத்தும்‌ - மன்னிக்கும்‌ 579, தரங்ஞுதலால்‌ 1092, 

பொடறள்‌ - தாங்கமாட்டேன்‌ 1247, 

பன்‌ பிழை பொறுத்தல்‌ 158...... சுமை 189, 





பொறை ஆற்றுவார்‌ - சுமையைத்‌ தரங்குவரர்‌ 1097. 
பொன்‌ - தங்கம்‌ 155, 867, இரும்பு 888, 931. 
பொன்று - அழிவில்லாத 86. 

பொள்ருது - இறவாமல்‌ 983, 

பன்றி - கெடுத்து 171, 


220 ்‌ பொன்றும்‌ 





பொன்றும்‌ - அழியும்‌ 156 ர்க யு 

0பான்றும்‌ கால்‌ - இறக்கும்போது 36. 

0பரன்றும்‌ துணையும்‌ - (உலகம்‌) அழியும்‌ வரையும்‌ 
150. 


போ 


பாம்‌ - போய்விடும்‌ 1070. 

0பா௫ய்‌ - சென்று 40, விட்டு நீங்கி 985. 

0 போகவிடல்‌ - கைவிடல்‌ 881. 

பாகா - தம்மை விட்டு நீங்கிப்‌ போகர 870. 

0பாகாது - படாதது 764. 

போரு ஊழால்‌ - போதற்குரிய ஊழினால்‌ 871. 

போக்கி - செலுத்தி 774, 

பரக்கும்‌ - (அச்செல்வம்‌) போதலும்‌ 889, உம்மை 
எச்ச உம்மை, 

போதாய்‌ - (சீ அங்கு நின்றும்‌) போவாய்‌ 1128. 

போது - மொட்டு, பெரிய அரும்பு 1227. 

போம்‌ - போகும்‌, தொலையும்‌ 659. 

போர்‌ - ௪மர்‌ 758, 767. 

போர்த்த - கூடப்பட்ட 80. 

போர்த்து - மேலே மூடி. 278. 

போல - ஒப்ப 75, 151...... 

பாலும்‌ - இரண்டாவது பேரலும்‌ உரையசை 
1928, போல கின்றன 1992. 

போல்‌ - ஒப்ப59,118......... | 

0பால்க - ஒத்திருக்க 691. | 

போற - நுழைய, நுழைந்ததாக 1999. 


12 
1௮ 
னை] 


மடங்கின்‌ - 








0போழப்படா - நுழையா, ஊடுபோகாத 1108. 
போழ்து - பொழுது, நேழம்‌ 419, 589,129. 
போற்றல்‌ - காக்க 698, காவல்‌ 891. 
போற்றுக்கடை - காவாதவிடத்து 815. 
கரர்த்தரகக - (பொருளைக்‌) காப்பாதீறுதவருக்கு 


போற்றி - எண்ணி 597, 538; கெளிய அறிந்து 949. 
0பாற்றுபலர்க்கு - அடைபவர்களுக்கு 741. 
போன்று - ஒத்து 185, 822... 


ம 
மகளிர்‌ - பெண்கள்‌ 57, 899, 019, 918, 974, 
மகற்கு - மகனுக்கு, புதல்வனுக்மு 07, ஒருவனுக்கு 
110. 


மகள்‌ : புதல்வன்‌ 70, மனிதன்‌ 190, 

மகிழ்‌ செய்தல்‌ - மகிழச்‌ செய்தல்‌ 1090. 

மகிழ்ச்சி - களிப்பு 581, 599. 

மகிழ்தல்‌ - களித்தல்‌ 1281. 

மக்கட்பேறு - மக்களைப்‌ பெற்றிருத்தல்‌ 60. 

மக்களாதூல - மக்கள்‌ வடிவாயிருத்தலே 600. 

மக்கள்‌ - பிள்ளைகள்‌, புதல்வர்‌ 60-06, 68, மாந்தர்‌ 
196, 410, 000, வீரர்‌ 770, மாம்தர்‌ 098, 007, 
1071. 

மங்கலம்‌ - அழகு, ஈன்மை 60. 

மட- பேதை, காணாதவழி தவற்றை நிஷற்று 
சண்டவழி மறக்கும்‌ 1297. 

மடங்கிள்‌ - வாளாவிருப்பின்‌ 1036, 


929 மடநாக்கு 


மடடநாக்கு - வெருவு,தலுடைய நோக்கு 1089. 

மடந்தை - பெண்‌ 1116, 1192. 

மடமை - அறியாமை, மூடத்தனம்‌ 89, 

மட௦லாடு - மடலேறுதலுடன்‌ 1185. 

மடல்‌ - பனங்கருக்கால்‌ செய்த குதிரை 1181, 1192, 
1188, 1126, 1197. 

மடவரல்‌ - பெண்‌ 1085. 

மடவார்‌ - அறியாதார்‌, அறிவில்லாதார்‌ 89, 158. 

பீடன்மா - கருக்கு மட்டைக்‌ குதிரை 1199. 

மடி - சோம்பல்‌ 871, 601-607, 609, 610, 617, 
தன்னுள்ளே 603, ஆடை 1098. 

மடி செய்து - சேரம்பி.பிருந்து 10928. 

மடி தற்று - ஆடையை இறுக உடுத்து 1098, 

மடிந்து - வீழ்ந்து, அழிந்து 604. 

ம மீடி - விடத்தக்க சோம்பல்‌ 008. 

மடிமை - மடியினது தன்மை, காரியக்கேடு 608. 

மடியா . கெடுத்து; கீழடக்கக்கூடியதாக 605. 

கய த - சோம்பலைக்‌ கொண்டு நடத்தலை 

மடியும்‌ - அழியும்‌ 608. 

மடி உள்ளாள்‌ - சேரம்பலிடத்திருப்பவன்‌ 617. 

மடுத்த - தடைபட்ட, விலகிய 094, 

மடுத்தவாய்‌ - தடைபட்ட இடம்‌ 084. 

மட்பகை - மட்கலங்களை அறுக்கக்‌ குயவன்‌ பயன்‌- 
படுத்துங்‌ கருவி 888. 

மணந்தார்‌ - மணஞ்செய்து கொண்டவரின்‌ 1991, 
கணவர்‌ 1996, 


% 


மரத்து அற்று 222 


மணல்‌ - மணல்‌ 896. 
மணற்கேணி - மணலிடத்துள்ள ஊற்று 890. 





மணிநீர்‌ - நீலமணி நிற நீரும்‌ (வற்றாத நீரும்‌) 748. 
மணியில்‌ - (கோக்கப்பட்ட, பளிங்கு மணியில்‌ 
1273. 


மணியின்‌ - கருவிழியிடத்து 1198. 

மண்‌ - மண்ணினால்‌ 407, மண்‌ 576, 

மண்ணும்‌ - வெளி நிலமும்‌, மரு நிலமும்‌ 748. 

மண்புக்கு - மண்ணிற்‌ புகுந்து 996. 

மண்‌ புனைபாவை - மண்ணினால்‌ ஈன்ராகச்‌ செய்யப்‌- 
பட்ட பாவை எனவும்‌, பிற மண்களாற்‌ பூசி 
அலங்கரிக்கப்பட்ட பாவை எனவும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌ 407, 

மதலை - தாண்‌ 489, 

மதி - அறிவு 686, 915, 1299, சந்திரன்‌ 785, 1116, 
சந்திரனே 1118, 1119, 1210, 

மதிக்கு - திங்களிடத்து 1117, 

மதிப்பின்‌ - நினைத்தால்‌ 898. 

மந்திரி - அமைச்சன்‌ 089. 

மயக்கம்‌ - அறியாமை 860, 

மயங்கி - மயக்கமடைந்து, அறிவிழந்து 348. 

மயலாரும்‌ - மயக்கத்திற்கு ஏதுவாகும்‌ 844, 

மயல்‌ - மயக்கம்‌ 844, 

மயிர்‌ - உரோமம்‌ 904, 969, 

மயில்‌ - மயிலென்னும்‌ பறவை 1081 

மர - மரத்தாலான 1020, 1058. 

மரத்து அற்று - மரம்போல்வது 917. 


994 மரபிஜர்‌ 





மரபிஐர்‌ - இயல்பினார்‌ 188. 

மரம்‌ - மரம்‌ 78, 216, 600, 879, 997, 1008, 
மரீஇயவனை - பழசியவனை 897. 

மருங்கு - இஃ, சுற்றம்‌ 520. 

மருங்கு9டி - (கெட்ட) வழியிற்‌ சென்று 210. 

மருட்டி - மயக்கி 1020, 

மருண்டு - மயங்கி 1139, 1999. 

ட்‌ - (எல்லாப்‌ பாகங்களும்‌) மருந்தரகி 


மருந்து - ஒளடதம்‌ 817, 949, 950, 958, 1091, 
1102, 1241, 1975, உணவு செயல்களது 
ஒவ்வாமையால்‌ வருவித்துக்‌ கொண்ட 
நோயைத்‌ தீர்கீஞும்‌ மருந்து, அதி. 95, 

மருந்து ஒன்று- ஒரு மருற்தை (உண்போர்க்கு) 1275. 

மருவுக - பழகுக 800. 

மருளான்‌ - மயக்கத்தால்‌ 1009. 

மருள்‌ - மயக்கம்‌ 199, 351, 352, மயங்கிய (இரவும்‌ 
பகலும்‌ தம்முள்‌ கலக்கின்ற) 1229, மயக்கிச்‌ 
செய்யும்‌ 1230. 

மலரின்‌ - மலரினும்‌ பார்க்க 1989. 

மலரும்‌ - விரியும்‌ 1997. 

மலர்‌ - அன்பரது கெஞ்சாகய தாமரை மலர்‌ 8, பூ 
595, 6050, 1112, 1119, 119, 1251. 

மலர்தல்‌ - மகிழ்தல்‌, விரிதல்‌ 495. 

மலை - 757, 249, 

மலையின்‌ - மலையிலும்‌ பார்க்க 194, 

மலைந்து - சுமந்து 657. 

மல்க - பெருகி நிரம்ப 780, 


- மறுத்து 9225 





மல்லல்‌ - செழிப்பூ, வளம்‌ 245. 

மழலை - மூதலை, நிரம்பார்‌ சொல்‌ 06. 

மழித்தல்‌ - தலையை முண்டிதஞ்‌ செய்து கொள்ளுதல்‌ 
260. 


மழை - கண்ணீர்‌, குளிர்ந்த 1929 . 

மறக்கலா - மறக்க முடியாத 1997. 

மறத்தல்‌ - மறந்துவிடுதல்‌ 82, ஒழிக 808, நினை- 
வொழித்தல்‌ 308. 

மறத்திற்கு - தீமையை ஒழிப்பதற்கு 76. 

மறந்தார்‌ - மறந்துபோயினார்‌ 208. 

மறந்தீர்‌ - நினைத்திலீர்‌ 1516. 

மறப்பது - மறத்தல்‌ 108. 

மறப்பின்‌ - மறக்தேனாயின்‌ 1125. 

மறப்பின்‌ எலவைள்‌ - (அவ்ளின்பத்தை) மறர்தகால்‌ 
யான்‌ எவ்வாறாவேன்‌ 1907. 

மறப்பு - மறத்தல்‌ 1125, 1207. 

மறம்‌ - வீரம்‌ 766. 

மறவர்‌ - வீரர்‌ 778. 

மறவற்க - மறவாதிருக்க 106. 

மறவி - மறதி 605. 

மறன்‌ - வீரம்‌ 284. 

மறு - கறை, களங்கம்‌ 1117. 

மறுகு - வீதி, தெரு 1189. 

மறுகும்‌ - சுழலுகிறது 1139, 

மறுத்தாளை - நீக்கியவலை, தவிர்த்தவை 200, 

மறுத்து - மீண்டு 918, ஒழித்து 945, 


996 மறுத்து உண்ணில்‌, 








மறுத்து உண்ணின்‌ - உடம்பு வேண்டும்‌ அளவுக்‌- 
கன்றி நோய்‌ வாரா அளவுக்கு உண்ணின்‌ 
945. 

மறுமை - மறுமிறப்பு, சுவர்க்கம்‌ 98, 459, 904, 
1042. 


மறுமை இலாளள்‌ - மறுமைப்‌ பயனில்லாதவன்‌ 904, 

மறை - மந்திரம்‌ 98, இரகசியம்‌ 590, 605, உப- 
தேசம்‌ 847, மறைத்தல்‌, ஒழித்தல்‌ 1188, 
1076, 1180, 

மறை இறந்து - மறைவாயில்லாமல்‌ 1188, 1254. 

மறைக்கும்‌ - மூடிவைக்றும்‌ 980. 

மறைத்திர்‌ - மறைக்கலுந்தீர்‌. 1898. 

மறைந்தவை - மறைவான செயல்கள்‌ 587. 

மறைந்து - மறைவாகவிருந்து 274, 278. 

மறைப்பான்‌ - வராமற்‌ காக்க முயல்பவன்‌ 1029, 

மறைப்பேள்‌ - ஒளிப்பேன்‌ 1161, 1258. 

மறைமொழி - மந்திரம்‌ 28, 

மறையா - இலவாரக்காத 840, 

மற்றையவை - இஃது அல்லாத மற்றைய செல்வம்‌- 
கள்‌ 400, 

மற்ற - பிற 99. 

மற்றின்பம்‌ - பேரின்பம்‌, மறுமை இன்பம்‌ 178, 

மற்று - வேறு 178, 981, 880, 588, 591, 1085, 
மீண்டு 850, பின்னும்‌ 844, 9854, 875, 540; 
அசைகிலை 80, 86, 60, 95, 205, 895, 590, 
178, 802, 905, 1122, மற்றவை வினைமாற்‌- 
றின்சண்‌ (ஆனால்‌, பின்‌, அவ்வாறன்றி 
என்னும்‌ பொருள்களில்‌) வந்தவை, 


மன்‌. 97 





மற்றுமருந்தோ - சாகாமைக்கு மருந்தோ (ஆகமாட்‌- 
டாது சாகவேண்டும்‌) 968. 

மற்றும்‌ - பின்னும்‌ 378. 

மற்றுஎன்‌ (என்மற்று) - இனி அவ்வாறு சென்று 
மானங்கெடுவது எதற்காக 960. 

மற்றையவர்‌ - இிறர்‌ 848. 

மற்றையவர்கள்‌ - பிறர்‌ (துறந்தவர்‌) 208. 

மற்றயவை - அல்லாத பிற 400. 

மற்றையார்‌ - பிறர்‌ 865. 

சட ப்‌ - பிறன்‌ (அவ்வாறு செய்யாதவன்‌) 
214, 


மற்றொன்று - (ஊழை விலக்குவதற்கு) ஒரு உபர- 
யத்தை 880, 

- மிளக்கவலை - மனத்துயரம்‌ 7. 

மனத்தது ஆக - மனத்திலிருக்க 978. 

மனத்தாள்‌ ஆம்‌ - மனத்தினின்று வரும்‌ 98. 

மனம்‌ - உள்ளம்‌ 488, 455, 450, 892, 829, 884. 

மனை - இல்லறம்‌ 51, 58, மனைவி 60, 148, 901, 
1268. 

மளைக்கெழ்‌இ - வீட்டில்‌ (தனிமையில்‌) உறவுகொண்டு 
820. 


மனைத்தக்க - இல்லறத்துகீஞுத்‌ தகுந்த 51. 
: மனைமாட்சி - இல்லறத்துக்குத்‌ தக்க ஈற்செய்கைகள்‌ 
92. 


“ மனைவிழைவார்‌ - தம்‌ மனையாளை விரும்பி அவள்‌ 
சொற்படி. ஈடப்பவர்‌ 901, 

மன்‌ - ஆக்கம்‌ 1829, மிகுதி 1188, நிலைபேறு 08, 
944, 908, 818, 457, 1108; அசைநிலை, 
819, 1016, 1040, 1064, 1827 ஏனையவை 


928 மன்ற 





ஒழியிசைகள்‌. ஒழிபிசை - (சொல்லாது விட்ட 
செரற்களால்‌ பொருளை இசைப்பது). 


மன்ற - உறுதியாக, திண்ணமாக 148, 229, 649, 
867, 860, 1136 

மன்றில்‌ - சபையில்‌ 820. 

மன்னர்‌ - அரசர்‌ 092. 

மன்னன்‌ - அரசன்‌ 888, 445, 549, 546, 548...... 

மன்னன்‌ - அரசன்‌ 886, 448, 520, 584, 

மன்‌ - நிலைபெதமாட்டா 550. 

மன்னுதல்‌ - நிலைபெதுதல்‌ 556. 

மன்னும்‌ - நிலைபெறும்‌ 190, 

மன்னுயிர்‌ - நிலைபெற்ற உயிர்கள்‌ 2608. 

மன்ற - மன்னும்‌ ஓவும்‌௮சை 819. 


மா 


மா- பெரிய 08, 945, 596, 544, குதிரை 814, 
மான்‌ 969, பெரிய 999, 1058. மாமை நிறம்‌ 
1107, கரிய 617. 

இரு - மிகப்பெரிய 999, 

மாக்கள்‌ - மனிதர்‌ 889, 420. 

மாரறு காட்சி - சூற்தக்‌ தீர்ந்த அறிவு 358. 

மாசு - கூற்றம்‌, அழுக்கு 86, 106, 199, 976, 911, 
919, 959, 601, 046, 619, 800, வசை 956, 

மாஞாலம்‌ - பெரிய பூமியிலுள்ளார்‌ 1058. 

மாடு - செல்வம்‌ 400. 

ர எனி நற்குண நற்செய்கைகள்‌ 52, 00, 


மாமுகடி 


மாட்டு - இடத்தில்‌ 5, 118, 211...... 

மாண - மிக 102, 125, தப்பாமல்‌ 883. 

மானு - சிதப்பில்லாத, துன்பந்தருவனவற்றை 517, 
கிறப்பில்லாத 851, ஈன்மை தரரத 432, 
சிறப்பில்லாத 1009, 1297, 

மானறுக்கடை - சிறப்பில்லாவிடில்‌ 58. 

மாறுதள - ஏற்காதன 807. 

மாளுப்‌ பிறப்பு - இன்பமில்லாத பிறப்பு 851. 

மாணுர்க்கு - தீய பகைவருக்கு 828. 

மாண்‌ - பெரிய, மாட்சிுமைப்பட்ட 5, 407, 006, 
901, 919, 1114. 

மாண்‌ இழை- அழகிய ஆபரணம்‌ 919, சிறந்த 
ஆபரண மணிந்தவள்‌ 1114. 

மாண்ட - சிறந்த 004, இறந்த 706, 897 பெருமை- 
யடைந்த 915. 

மாண்டது - மாட்சிமைப்பட்டவன்‌ 689, 

மாண்டற்ரு - சிறப்படைதற்கு 177, 

மாண்டார்‌ - மாட்சிமைப்பட்டவரரய்‌ 978, மாட்‌. 

மைப்பட்ட அமைச்சர்‌ 065. 

மாண்பாலல்‌ - கற்குண நற்செய்கைகளுடைய வளர- 

யின்‌ 58. 


[] 


ரண்பு - நற்குண நற்செய்கை 51. 

£தர்‌ - பெண்‌, காதலிக்கப்பட்டவள்‌ 1081, 1087, 
1142, 1118, 1120. 

ரத்திரை - அளவு 406. 

ரந்தர்‌ - மக்கள்‌ 278, 499, 514, 595, 964, 1019. 
ரந்தர்‌ சிறப்பு - மக்களுக்குச்‌ சிறப்பு 1012. 

ரீமுகடி - கரிய மூதேவி 017. 


க 





கு.க க க 


20 


950 மாய 





॥1ய - வஞ்சக 918, பொய்ககாவல்ல 1258. 

யா - இறவாத 1830. 

மாயும்‌ - கெடும்‌, இறக்கும்‌ 878, 1250. 

மாயி வந - அழிவது 996. 

1ரி - மேகம்‌, மழை 211, 1010. 

மார்பு - கெஞ்சு 1288, 1911. 

மாலும்‌ - மயக்கும்‌ 1081. 

1ல்‌ - குணம்‌, இயல்பு 1035, மாலைக்காலம்‌ 1185, 
1891, 1985, 19224, 196...... 

மா ஓ - மாலைப்பொழுதோ (அல்லை) 1221. 

மாலயவர்‌ - இயல்பாகவுடையவர்‌ 1085. 

எ ட - (தமக்கு) இயல்பாக உடையவரை 


மாழ்ரும்‌ - கெடுதற்கு ஏதுவாகிய 0535, 

1றல்‌ல - மாறுகொள்ளாத, ஏற்கத்தக்க 944, 

மாறு - வற்ருத 701, 

மாறு - உதவி 211, வேழுதல்‌ 944, தலைமாறுதல்‌ 
1153, பகை 801, 

மாறுபாடில்லாத - ஏற்றுக்கொள்ளத்தக்க 945, 

ற்ற - நீக்க 609. 

மாற்றம்‌ - மறுமொழி 725. 

மாற்றலர்‌ - பகைவர்‌ 749. 

மாற்றுரை மாற்றும்‌ - பகைவரை நண்பரரக்னாம்‌ 955. 

ராற்டுன்‌ - பகைவன்‌ 471. 

மற்றும்‌ - திரும்பும்‌ 085. 

மாற்றுவார்‌ - ஒழிப்பவர்‌ 9295. 


மிசை 95] 


மானம்‌ - நிலைதவருதிருக்மும்‌ பேோராண்மை 984, 
வணக்காமை; தாழ்வின்மை 009), 170, 
1028, தன்நிலை தாழ்வு வற்தால்‌ உயிர்‌ 
வாழரமை. அதி. 97. 

மானம்‌ கருத - மானத்தை நிஊளப்பாராயின்‌ 1028. 


மாளற்வரிள்‌ - மானம்‌ அழியவக்தால்‌ 909. 


மி 


மிக - அதிகமாக 899, 1007. 
மிகச்செய்து - (நட்பை) அதிகம்‌ செய்து 899. 
மிக நலம்‌ - மிக அழகு 1007. 
மீகப்பட்டு - மேம்பட்டவனாக நிலைத்து 1074. 
மீகல்‌ - மேல்‌ மேல்‌ ஊருதல்‌ 856. 
மிகல்‌ ஊக்கும்‌ - வெல்ல முயலும்‌ 855. 
மிகல்‌ காணும்‌ - மிஞதியும்‌ நினைப்பின்‌ 859. 
மிருதி- மிகையாயின; வேண்டப்படாகன, குற்றம்‌ 
784, 
மிருதியாள்‌ - மனச்‌ செருக்கினால்‌ 158. 
மிகுத்து - பெருக்கி 475. 
'மிடும்‌ - மேற்படும்‌ 873, வெளிப்படும்‌ 998, 1161. 
_மிகை - அதிகம்‌ (வேண்டப்படாதது) 845; மிரூதி- 
யானவை 504. 
மிக்க - அதிகமரனவை 504, 724. 
மிக்கலை - தீயவற்றை 158. 
மிக்கற்றுல்‌ - மிஞுர்சது போன்றது 1809. 
மிக்கார்‌ - தன்னிலும்‌ அதிகம்‌ கற்றவர்‌ 724. 
மிசை - மேலுலகம்‌, வீட்டு உலகம்‌ 8, 


995 மீசைவான்‌ 


ரைவான்‌ - உண்பவன து 84. 
மீர்ரில்‌ - எஞ்சியது 85. 

மிதம்‌ - மேம்பாடு 979, 

ரிறை - துயர்‌, துன்பம்‌ 847. 


மீ 


மி - உயர்வு 886. 
மீக்கூறும்‌ - உயர்த்திக்‌ கூறும்‌ 8680. 
பின்‌ - விண்மீன்‌ 1116 


மு 


முநடி - ஈறதேவி 617, 036. 

முடியான்‌ - ரூதேவியால்‌ 980. 

முநத்த - கொம்பிடத்தே கோத்த 500. 

பண்டா - மூகத்தினால்‌ 99, முகத்தையுடையவன்‌ 


முகத்தின்‌ - மூகம்போல 707, முகத்தால்‌ 824, 

முதந்து - முண்பு 898, 574, எதிரில்‌ 028, தொடக்‌- 
கத்து, வேறுபாடுகளால்‌ 949, முன்பு 1117. 

முநத்தேயும்‌ - முன்பாயினும்‌ 999. 

முதம்‌ ந்‌ - முகத்தை ஓத்திருக்க விரும்பினால்‌ 


முதற்‌ - 90, 224, 706, 708, 780, 880, 1118, 
1119. 

முகம்‌ நட்டு - முகத்தால்‌ நட்புச்‌ செய்து 880. 

முகள்‌ - முகம்‌ 84, 92, 1116, 

முகை - அரும்பு 1974, 


முயலப்படும்‌ 255 

முடிந்தாலும்‌ - முத்றுப்‌ பெற்றுலும்‌ 058. 

முடியார்‌ - நிறைவேற்ற மாட்டாதவர்‌ 908. 

முடிவு - முற்றுப்‌ பெறுதல்‌ 640, எல்லை 07], 
முற்றுப்பெறுதல்‌ 1024. 

முடிவும்‌ - முடித்தத்கேற்த முயற்சியும்‌ 676. 

முட்டா - முட்டாது, குற்றமின்றி 547. 

முதல்‌ - மூதலையுடையர்‌ 1. 

முதலை - முதலை என்னும்‌ பிராணி 495. 

முதல்‌ - முதலீடு 449, 468, காரணம்‌ 948, அடி 
1804. 


 முதல்‌ஆ - முதலாக 941. 

முதற்று - முதலையுடையது 1. 

முதுக்குறைந்தநு - அறிவுமிருந்தது 707. : 

முதுவருள்‌ - அறிவுடையவர்களிடையில்‌ 715, 

முத்தம்‌ - முத்து 1119. 

முந்தி இருப்ப - முன்னிடத்திலிருக்க 67. 

முந்து - முற்பட்டு 880, முன்னமே 608, முன்னே 
ர (சென்று) 715, முற்பட்டு 1028. 

முந்து கிளவாச்‌ செறிவு - முன்னே சென்று ஒன்றைச்‌ 

சொல்லா அடக்கம்‌ 715. 

முந்துறும்‌ - முற்பட்டு நிற்கும்‌ 880, 107, 1023. 
முயக்கம்‌ - தழுவுகை 913. 


முயக்கு - தழுவுகை, சேர்க்கை 918, 1107, 1106, 
1185, 19890. 


முயங்கிய - தழுவிய 1298. 
முயலப்படும்‌ - முயலவேண்டும்‌ 905, 


954 முயல்லாருள்‌ 





முயல்வாருள்‌ - (புலன்களைவிட) முயல்கின்‌ ஐவர்‌- 
களுள்‌ 47. 

முயற்சி - ஊக்கம்‌, முயலுதல்‌ 611, 016, 619. 

முயற்று - முயலுதல்‌ 016, 

முரண்‌ - பகை 499, 507. 

முரிந்தார்‌ - கெட்டவர்‌, அழிந்தவர்‌ 478. 

முரிந்து - ஒடிந்து, கெட்டு, இழந்து 899, 

முலை - தனம்‌ 1089. 

முள்மரம்‌ - முள்‌ உடைய மரம்‌ 879, 

முறி - தளிர்‌ (நிறம்‌) 1118. 

முறுவல்‌ - பத்கள்‌ 1118. 

முறை - ரீதி 988, 547, 548, 558, 556, 559, 

முறைபடச்‌ சூழ்ந்தும்‌ - செய்யும்‌ வகைககா ஆலோ- 
சித்தும்‌ 640, 

முறைப்பட - நெறிப்பட, ஒழுங்குபட 640, 

முறையர்‌ - உறவினர்‌ 098. 

முற்பகல்‌ - ஒரு பகலின்‌ முற்பகுதியில்‌ 819, 

முற்றியவரை - சூழ்ர்தவரை 748, 

முற்றி - சூழ்ந்து, முற்றுகை இட்டு 747. 

முற்றியாங்கு - மூடிவடைந்தால்‌ 676. 

முற்று ஆற்றி - முற்றுகை இட வல்லவராக 748, 

முற்றும்‌ - முத்றுகை இடும்‌ 491, 

முனிய - வெறுக்க 191, 

முனை - பேரர்‌ 749, 

முன்‌இன்று - முன்னே இல்லாதபோது 184 . 

முன்கை இறை - மணிக்கட்டு 1157, 

முள்‌ - முன்னால்‌, முன்பு 59, 184, 


ல 
மே 
ளோ 


மெல்ல 


முன்ளம்‌ - முத்பொழுதில்‌ 1877, 
முனனர்‌ - முன்னிடம்‌ 485, 716. 


மூ 
முக்கு - முகத்தில்‌ வெளியே நீண்ட பகுதி 277 
முடப்பட்டார்‌ - விழுங்கப்பட்டார்‌ 936, 
மூத்த - முதிராத 44]. 
மூத்தற்று - முதுமைபடைந்தது போலாகும்‌ 1007. 
மூவர்‌ - பிரமசாரி, வானப்பிரத்தன்‌, சன்னியாசி 
என்னும்‌ மூவர்‌ 41, கூன்று பேர்‌ 589. 
மூன்றன்‌ - மூன்றினுடைய 800, 984. 
மூன்றின்‌ - மூன்றினோடு கூடிய 688, 
மூன்று - 888. 
மெ 
0ெய்‌ - உடம்பு 65; உண்மை 849, 800, 854, 
955, 950; 428; உடம்பு 019; நீதி 857; 
உடம்பு 925. 
0மய்மை - மெப்கூறுதல்‌ 959. 
மெய்யறியாமை - மெய்‌ மறத்தல்‌, தன்‌ ஊைமறத்தல்‌, 
ட மயங்குதல்‌ 925, 
அய்‌ வேல்‌ - மார்பில்‌ பாய்ச்துகிடக்தவேல்‌ 774. 
சமலீந்து - நிஷேற்து, இளைத்து [அ.தி. 117] 
மெலீயார்‌ - வலிஞுறைந்தவர்‌ 250, 8601, 
டுமல்‌ - மெல்லிய 1108, 1905. 
0மல்‌ நீரள்‌ - மெல்லிய குணமுடையள்‌ 1111. 


மெல்ல - அளவுகடவாமல்‌ 508, வெளிப்படாமல்‌ 
1094. 


13 


26 மல்லிது 





0மல்லீது - மென்மையானது 1289, 

மென்‌ - மென்மையான 919. 

மென்மை - மெலிவு 877, 

மென்மை பகைவர்‌ - மெலிவைப்‌ பார்க்கும்‌ பகைவர்‌ 


மே 


0மக - விரும்புக, மேவுக 861, 

0மய்ந்தற்று - மேய்ந்தது போன்றது 878. 

மல - இடத்தன 890. 

மலர்‌ - மேலேயிருப்பவராக 19818, 

0மலாயவர்‌ - உயர்ந்தவர்‌ 1016. 

0மலுலகம்‌ - தேவருலகம்‌ 222. 

மல்‌ - உயர்ந்த 292, உயர்ந்தமுடி 409, அறிவுடை- 
யார்‌ 027, வரும்பிறப்பில்‌ 1202, 

மல்‌ அல்லார்‌ - மேன்மைக்‌ குணங்களில்லாதவர்‌ 
979 

மல்‌ இருந்தும்‌ - மேலிடத்திலிருந்தும்‌, செல்வம்‌ அ.தி- 
காரங்களா லிருக்குமிடத்திலிருந்து 978. 

0மலல்‌ - பொருந்துதல்‌, பொருந்தும்‌ 857. 

மன - விரும்பியன 1078. 

0மவார்‌ - விரும்புபவர்‌ 1059. 

0மற்கொண்டு - கடைப்பிடித்து, விரதமரகக்‌ 
கொண்டு 551. 

மமிற்கொண்டொழுகல்‌ - கறத்றகசாகக்‌ கொண்டு ஈடத்‌- 
தல்‌ 845, 

0மற்கொளின்‌ - தொடங்கின்‌ 836. 


(ஐ 
ேே 
கம] 


॥க்க 


மற்கொள்வது - (இரத்தலைச்‌) செய்வது 10௦5. 
0மற்கொள்ளர்‌ - தொடங்றாவர்‌ 713. 
டமற்சென்று - விரைச்து, மேல்‌ விழுந்து 885. 
மற்ற - மேலதே 1027. 

மனி - உடம்பு 1182, 1185, 1189, 1979, 
மன்மமல்‌- இடைவிடாமல்‌ 308. 

0மன்மை - மேம்பாடு, உயர்வு 127. 


மை 
மைந்து - வலிமை 589, 
மையல்‌ - மயக்கம்‌ 838. 
மையலொருவன்‌ - பித்தஞனொருவன்‌ 838. 
மையரத்தி - மயங்குகின்றாப்‌ 1119. 


மொ 


0மொக்குள்‌ - குமிழ்ப்பு 1274, 
ிமாய்ம்பு - வலிமை 499, 


மாறி - சொல்‌ 98, 567; கண்டுக்க ரபர்‌ 
1181; சொல்‌. 19258. 
மொழிவது - இொல்லப்வறுவ்து 643. 


மோ. 
டமாப்ப - முகா, மணக்க 90, 


யா 


யா - எவை, யாவை 354, 197, 880, 080, 781. 
பக்க - (ஈட்புச்‌) செய்க, கொள்க 708. 


98 யாக்கை 


யாக்கை - உடம்பு 79, 289. 9042. 
யாங்கணும்‌ - எக்கும்‌ 804. 

யாந்ரு - எங்கு, எவ்விடத்து 1070. 

யாண்டு - எக்காலத்தும்‌ 4, எவ்விடத்து 895. 
யாண்டூம்‌ - எவ்விடத்தும்‌ (ஐய்யுத்றுக்‌ கைப்பற்றி- 


யும்‌ சிறைப்படுத்தியும்‌ வருந்தச்‌ செய்யு- 
மிடத்து) 588. 


யாதனின்‌ - எதனினின்றும்‌ 841, 

பாது - எது 178, 254...... 

யாத்தற்று - பிணித்தாற்‌ போன்றது 678. 

யாப்பிறுள்‌ - (அன்பாகிய) தளையுள்‌ 1098. 

யாப்பு - கட்டுதல்‌ 777. 

யாமத்நு- இடையாமத்தில்‌ 1120, 1258 அரையிருள்‌ 
1167 (யாமம்‌ ஏழரை நாழிகை கொண்ட- 
பொழுது). 

யாம்‌ - கரங்கள்‌ 01, 800...... 

யாரிள்‌ - யாரைப்‌ பார்க்கிலும்‌ 1814. 

பார்‌ - எவர்‌ 256, 447....... 

(பார்‌ மாட்டும்‌ - எல்லாரிடத்தும்‌ 94, 108, 

யார்‌ யார்க்கும்‌ - எவ்வகை உயங்தவர்க்கும்‌ 90, 

பாழ்‌ - வீணை 00, 279, 

யானை - ஆனை 599, 678, 758, 775. 

யானையால்‌ - பாணயைக்கொண்டு 078. 

யான்‌ - நான்‌ 116... 


வருத்த - விதித்த 977. 


வரல்‌ 220 

வகுத்தலும்‌ - பகுத்தலும்‌ (பிரித்துச்‌ செலவு செய்‌- 
தலும்‌) 885. 

வருத்தாள்‌ - ஊழ்‌, தெய்வம்‌ 977. 

வகை - தன்மை, கூறுபாடு 85, 27, 877, 405, 
514, 709; உரிய 9052. 

சக்க - எல்லா வகையாலும்‌ அழகுபெத்த 

7, 

வசை - பழிப்பு 238, 259, 240, 

வஞ்ச - கபடம்‌, கள்ளம்‌ 871. 

வஞ்சிப்பது - கெடுப்பது 866. 

வடு “தழும்பு 129 ; பழி 549; தாழ்வு 689; பழி 





வட்டாடுதல்‌ - கட்டையுருட்டல்‌ 401, 

வணக்கம்‌ - வளைவு 827. 

வணங்கா - பணியாத 9. 

வணங்கிய - பணிந்த 419, 

வண்‌ - வளப்பமான 289. 

வண்ணம்‌ - நிறம்‌ 714, 

வந்த - போந்த, நேர்ந்த 569, 609, 754, 764...; 
கேடுகள்‌ வந்தவற்றை 807. 

வந்தது - இழிவானது 1066. 

வந்தலிடத்து - வந்த சமயத்தில்‌ 908. 

வந்தானை - வந்த சுற்நத்தவனை 530. 

வயிற்றுக்கு - 418. 

வயின்‌ - இடம்‌ 846, 

வரல்‌ - வருதல்‌ 1205, 1208. 


910 வரவு 








வரவு - குடிப்பிறப்புக்ஞுரிய ஒழுக்கம்‌ 1048, வருகை 
1151, 1165, 1264. 

வீரள்‌ - மிக்கது £4., 

வரிசை - தஞுதிக்கேற்ற தன்மை 528. 

வரு - வந்த 88, பின்ளெல்லக்கடவ 86, வரக்கடவ- 
தரகின்‌ 485, 721, வரக்குறித்த 1909. 

வருக - வருவானாக 1866. 

வருத்த - வருத்தத்தின்‌ 019. 

வருத்தம்‌ - முயற்சி 408. 

வரப - வருஞ்செயல்கள்‌ 961. 

வரும்‌ - வந்தடையும்‌ 68... 

வீரை - அளவு 480. 

வரைத்து - அளவை உடையது 105. 

வரையாள்‌ - எல்லையில்‌ நிற்பவள்‌ 150. 

வரையாள்‌ - உரிமையாகச்‌ செய்யாதவன்‌ 150. 

வரைவின்‌ மகளிர்‌ - விலைமாதர்களோடு கலந்‌ தொழு- 
கலால்‌ வருங்‌ குற்றம்‌ [௮.தி. 92.] 

ரர ட சதா. இழிந்தோர்‌ என்னும்‌, வரம்பு 


வல்‌ - வலிமை 978, வலிமையுடையவன்‌ 880, 


வவிமை 47], 475, 1131. 


வல்யறிநல்‌ - உபாயங்களுள்‌ தண்டத்தைக்‌ குதித்த 
அரசன்‌ கால்வகை வலியையும்‌ அளத்தல்‌ 


(அதி. 48.) 
வலீயார்‌ - (கன்னிலும்‌) வலியவர்‌ 250. 
வலை - கண்ணி 8485, 
வலப்பட்டார்‌ - வலையில்‌ பட்டவரரவர்‌ 546, 


வழுத்திலள்‌ 241 

வல்‌ - வலிய 978, வலிய 721, அழியாத 1787, 
விரைவான 589, 1151. 

வல்‌ அலை - அறிஞர்‌ ௪பை 781, 

வல்‌ உருவம்‌ - வலிதாகிய :ஈவவேடம்‌ 273. 





வல்லநு - வல்லவன்‌ 885, 585, 098, 684; கற்று 
வல்ல கலை 718, விளைக்கவல்லதாகின்‌ றது 
1881. 

வல்லர்‌ - திறமையுடையர்‌ 999, 

வல்லையேல்‌ - திறமையுடையையானால்‌ 1118, 

வழக்கு - ஒழுக்கத்தின்‌ பயன்‌ 78, உலக வழக்கு 

, நல்ல வழி 992. 

வழங்காது - பெய்யாது 19, 

வழங்கும்‌ - நடக்கும்‌, ஒழுமும்‌, இயலும்‌ 477, 
இயங்குகின் ந 245, 

வழங்குவது - சொல்லுதல்‌ 99, கொடுக்கும்‌ பொருள்‌ 

5. 

வழிச்செலவு - வழியில்‌ செல்லுதல்‌ 706. 

வழி பயக்கும்‌ - (மற) பொழுது தரும்‌ 461, 

வழ்முறை - பிற்சந்ததி 508, 

வழியது - ஒத்து கின்றது 80. 

வழியுரைப்பாள்‌ -(அரசன்‌ சொற்களை) சொல்லியபடி. 
சொல்பவன்‌ ்‌ 

வழீவந்த - பழமையாக வந்த 807, 

வழுக்காமை - ஒழிவின் றி 556. 

வழுக்கி - மறந்து, உரைதவறி 189; தவிர 165. 

வழுக்கினுள்‌ - பயன்படாது கழிந்தகாளுள்‌ 776. 

வழுத்திலள்‌ - வாழ்த்தினாள்‌ 1917. 

21 


949 வ 


வள - வருவரய்க்ளு 51; செல்வத்தினது 480. 


வளத்தக்காள்‌ வாழ்க்கை - வரவுக்குத்‌ த்க்க செலவு 
செய்து வாழ்கின்றவளின்‌ வாழ்க்கை 51, 


வளம்‌ - பயன்‌ 14; செல்வம்‌ 512, 750, 729. 

வளர - மிக, முதிர 1228. 

வளர்வதனள்‌ - வளர்கின்றதன்‌ 718. 

வளா - பரப்பு 523. 

வளி - காற்று 945; வாதம்‌ 941; காற்று 1108, 
1299, 

வளை - சங்கு வளையல்‌ 1157, 1277. 

வள்ளி - கொடி 1804. 

வள்ளியம்‌ - கொடையுடையேம்‌ 598, 

வறக்கு$மல்‌ - வறண்டுபோனால்‌, பெய்யாதாயின்‌ 18. 

வறங்கூர்ந்து - வறட்சியடைந்து 1010, 

வறம்‌ - வறுமை 1010, 

வறியார்க்கு - ஒரு பொருளுமில்லாதவருக்கு 281, 

வறுமை - சிறுமை, பொருளின்மை 709, 954 

வற்றல்‌ - உலர்ந்தது 78, 

வற்று - வல்லது 587, 1079. 

வீன்‌ - வலிய 78, 90, 226, 

வள்கணவர்‌ - கொடியவர்‌ 228, 

வன்கணவன்‌ - வலிமைய/டையவன்‌ 089. 

வன்கஸர்‌ - வலிய நெஞ்சையுடையவர்‌ 1198, 

வன்கண்‌ - உறுதிப்பாடு 099, 705, 

வன்கண்ணர்‌ - வீரர்‌ 1027, 

வன்சொல்‌ - கொடுஞ்சொல்‌ 99. 





7 


வாய்பை 2485 


வள்பாட்டது- வலிமைப்பாடுடையது (மூடத்தன்மை) 
்‌ 10605. 

வள்பால்‌ - வன்னிலம்‌ 78. 

வன்மை - வலிமை 158, 444, 082 ; துணிபு 1008. 


வா 


வாஅய்மை - மெய்மை 864, 

வாடிப்‌ - சோர்ந்த 1994, 1235 ; உலர்ந்த 1804, 

வாடிலும்‌ - குறைவுபடினும்‌ 1822. 

வாடுதோள்‌ பூசல்‌ - தோள்கள்‌ வாடுதலால்‌ ஊரில்‌ 
எழும்‌ ஆரவாரம்‌ 1837. 


வாணிகர்‌ - வியாபாரம்‌, இலாபம்‌ 180. 

வாயில்‌ - வாயிலாகவுடைய வழி 6. 

வாயினர்‌ - சொல்லினையுடையவர்‌ 419. 

வாயின்‌ - வாய்த்திருப்பின்‌, இடைக்குமாயின்‌ 586, 

வர்யுணர்வு - கைப்பு கார்ப்பு புளிப்பு உவர்ப்பு 
துவர்ப்பு இனிப்பு முதலியன 420, 

வாய்‌ - வதி 948, வாய்‌ 91, 159, 415, 420, 428. 

வாய்சாரா - வாய்‌ தடுமாறியும்‌ 089. 

வாய்‌ சோரார்‌ - பிழைபடச்‌ சொல்லார்‌ 721. 

வாய்ச்சொல்‌ - வாயினின்றும்‌ வரும்‌ சொல்‌ 97. 

வாய்ந்த - வாய்ப்புடைத்தாகிய 787. 

வாய்ப்ப - பிழையாமல்‌ 948, 

வாய்ப்பள - நால்கள்‌ விதித்தவைகள்‌ 865, 

வாய்மை - மெய்‌ பேசுதல்‌, மெப்மை 991, 995, 
295, 688, 952, 985, 

லம இடத்த - மெய்ச்சொற்களினிடத்தன 999, 


244 வாரா 





வாரா - வருசுற்கு 825; கேரரத 250, 755. 

வாராநெறி - வாராக வழி 3560. 

வாரி - வருவாப்‌, செல்வம்‌ 14, 519. 

வாரும்‌ - செொரரிகின்‌ ந 1282. 

வாலறிவன்‌ - கடவுள்‌, விளக்கிய அறிவினையுடைய- 
வன்‌ 2. 

வால்‌ - தூய்மை 8; வெள்ளிய 1191, 

வாழா - இறந்துபோகும்‌ 909. 

வாழாத - வாழாமல்‌ அதனை விட்ட 970. 

வாழாதவர்‌ - இறந்தவா--240, 

வாழாதார்‌ - வாழமாட்டாதவர்‌ 937. 

வாழி - வாழ்வாயாக 1111, 1118, 1210, 1281, 
1222, 1949, 


வாழிய .- வாழ்க 1200. 

வாழிள்‌ - உயிசோடிருந்தால்‌ 420, 906, 

வாழுநம்‌ - வாழ்வோம்‌ 1193. 

வாழும்‌ - வாழ்கின்ற 58; சிறப்புடைய 892; உள- 
வாக நிற்கும்‌ 542, 

வாற்க - வாழ்ந்திடுக 1812. 

வாழ்க்கை - வாழ்வு 44...; இல்வாழ்க்கை 52, 88. 

வாழ்க்கையவர்‌ - வாழ்க்கையுடைவர்‌ 550. 

வாற்தல்‌ அன்னள்‌ - (உடம்போடு கூடி) வாழ்தல்‌ 
போன்றவள்‌ 1124, 

வாழ்தும்‌ - வாழ்வோம்‌ 956, 971. 

வாழ்பவன்‌ - வாழ்க்கை நடத்துபவன்‌ 47, 50, 


வாழ்வது - வாழ்தல்‌ 81, 939. 


விசும்பில்‌ 95 





வாற்வது அறியார்‌ - உயிர்‌ கிலைகிற்குமென்பதை அ.றி- 
யாதவர்‌ 837. 

வாழ்வாங்கு - வாமும்‌ முறையில்‌ 50. 

வாற்வாரின்‌ - வாழ்கின்ற பெண்க&£ப்போல 1189. 

வாழ்வார்க்கு - உயிர்‌ வைத்துக்கொண்டிருப்பவர்க்கு 
(தலைவிக்கு), தன்னை ஈம்பி வாழ்கின்‌ றவருக்கு 
1151, 1198, 

வாழ்வு - வாழ்க்கை 50, 

வாளது - வாளின்‌ இடத்திலுள்ளது 384. 

வாளொடன்‌ - வாளினாலென்ன பயன்‌ 726. 

வாள்‌ - வாளாயுதம்‌ 727, 882; ஒளி 1201. 

வாள்‌ ஆண்மை - வாள்‌ வீரம்‌ 614, 

வாள்போல்‌ பகைவர்‌ - வெட்டுவோமென்று வெளிப்‌- 
பட்டு நிற்கும்‌ பகைவர்‌ பகையினை 889. 

வாளத்தவர்க்கு - தேவருக்கு 86. 

வாளம்‌ - முகில்‌ 18, 19, 559, 1199; வீட்டுலகம்‌ 
955. 

எக்க உயர்ந்த - வாலேோர்க்காம்‌ செல்லுதற்கரிய 

வான்‌ - மழை 11, 20, 542; வானுலகம்‌ 50, 101, 
விசும்பு 272; வெண்மை 714; மிக்க, பெரிய 
897. 

வாள்‌ அகழும்‌ - மேலுலகமும்‌, சுவர்க்கமும்‌ 101, 

வாள்‌ உயர்‌ - வானம்போல உயர்ந்த 972, 


வி 


விக்குள்‌ - விக்கல்‌ 335. 
வ்ழும்டன்‌ - மேகத்தினின்றும்‌ 16; வானிடத்து 957, 


940 விருற்புளார்‌ 


விகம்புளார்‌ - தேவர்‌ 25. 

விடல்‌ - விடுக 118, 158, 517, 097, 785, 818, 880, 
876, 919, 901 ; நீங்குதல்‌, விடுதல்‌ 805, 814, 

.. 849, 450, 797. 831, 979, 1245, 1302, 1808. 

விடாஅ -மீங்கா 847; விடாமைக்மு ஏதுவாகிய 
18924. 

விடாஅ தவர்க்கு - துறக்காதவருக்கு 247. 

விடா அத - இடைவிடாிருந்து 1910, 

விடில்‌ - விட்டு நீங்கினால்‌ 1159, 

விடுக - ஒதிக 928. 

விடுமாற்றம்‌ - சொல்லிவிட்ட மொழி 689. 

விடும்‌ - மிகும்‌ 267, நீங்கும்‌ 167. 

விடுவார்‌ - விட்டு நீங்குபவர்‌ 799. 

விட்டக்கால்‌ - அடங்காது சொன்னால்‌ 695, 

விட்டூடம்‌ - துறந்தேம்‌ 10360. 

வீண்‌ - மழை 18. 

விண்ணின்று பொய்ப்பின்‌ - விண்‌ கின்று பெரப்ப்பின்‌ 
எனவும்‌ விஸ்‌ இன்று பொய்ப்பின்‌ எனவும்‌ 
இருவகையாகப்‌ பிரித்துப்‌ பொருள்‌ கொள்‌- 
ளப்படுவறுண்டு 15. 

விதிரார்‌ - உதறமாட்டார்‌ 1077. 

விதுப்பு - விரைதல்‌ 120, தி, 118. 

விதுப்புற்று - விரைந்து 1290, 

விதும்பல்‌ - விரைதல்‌ அ.தி. 197, 199. 

வித்தகர்‌ - அறிஞர்‌, சமர்த்தர்‌ 285. 

வித்து - விதை 84, 85, 301; காரணம்‌ 188, 

வியந்தாள்‌ - மெச்சிக்கொண்டவன்‌ 474, 


விழுமீயார்‌ 947 


வியவற்க - மெச்சாதொழிக 439, 

வியன்‌ - அகன்ற 15, 19, 716, 1016, 

விரல்‌ - கைவிரல்‌ 1961, 

விரித்து - அகலம்‌ கூறி, 850. 

விரிநீர்‌ - கடல்‌ (சூழ்ந்த) 18. 

விருந்தின்‌ - புதிதாகத்‌ தம்மிடம்‌ வந்தவரது 87. 

விருந்து - விருக்தினர்‌, புதிதாக வந்தோர்‌ 45, 8], 
89, 89, 84, 65, 86, 98, 89, 90, 153; விரும்‌- 
தினருக்கு அளிக்குமுணவு 1211, 1908. 

விருப்பு - அன்பு 522, 

விரைந்து - விரைவாக 648, 1080, 1818, 

வீலங்கு - மிருகம்‌ 410, 

எண பரு - விற்றற்பொருட்டு, பொருளுக்காக 


வில்‌ - வில்லு 827, 872. 

விழிக்கும்‌ - கண்‌ திறக்கும்‌ 1918, 

_ விழித்த கண்‌ - பகைவரைக்‌ கோயித்துப்‌ பார்த்த கண்‌ 
776, 


விழிப்பது - நித்திரை விட்டெழுவது 889. 
விழு - சிறந்த, மேலான 162, 868, 400, 776. 
விழுங்கி - விழுங்கினால்‌ 98], 
விழுப்பத்து - சிறந்தவற்றுள்‌ 21. 
_ விழுப்பம்‌ - சிறப்பு 181. 
விழுப்புண்‌ - சிறந்த புண்‌ (மூகத்திலும்‌ மார்பிலும்‌ 
பட்டபுண்‌) 7760. 
விழுமம்‌ - துன்பம்‌ 107, 284, 818, 668. 
_ விழுமியார்‌ - உயர்ந்தோர்‌ 801. . 


948 விறை 


விழை - விரும்பப்படும்‌ அண்னன்‌ 801. 
விழைத்தகைமையான்‌ - விரும்பப்படும்‌ தன்மை பற்றி 
804. 


விழைந்து - விரும்பி 1177. 

விழைப - விரும்புவன 592. 

விழையும்‌ - விரும்பும்‌ 6380, 809, 911. 

எக ஏ ம - விரும்புவதும்‌ (விரும்பும்‌ உணவும்‌) 


விழைவாள்‌ - ஆசை வைப்பவன்‌ 015, 909. 

ச எரிக்கும்‌ விளக்கு, தீபம்‌ 601, 758; புகழ்‌ 
55. ்‌ 

விளக்கு - தீபம்‌, ஒளி 299, 1186. 

விளங்கும்‌ - வெளிப்படத்‌ தோன்றும்‌ 717; ஓங்கித்‌ 

தோன்றும்‌ 957. 

விளித்து - அழைத்தாற்போலும்‌ 894. 

விளிந்தற்று - போனாற்போன்றது 898. 

விளிந்தார்‌ - இறந்தவர்‌ 143. 

விளியாது - நீங்காது 145, 

விளியும்‌ -கழியும்‌, அழியும்‌ 1209. 

விளையுள்‌ - வீளைபொருள்‌, விளைச்சல்‌ 545, 781. 

விளைலது - விளைச்சல்‌ தருவது 792, 

விளைலயின்‌ - அனுபவிக்ரும்போது 177. 

விளைவிள்கண்‌ - பயன்‌ கொடுக்கும்போது 984, 

விளைவு - விளைச்சல்‌ 788, 

விறல்‌ - வெற்றி 180, 

விற்றற்கு - (தம்மை) விற்நற்கு 1080. 

விற்றுக்கோள்‌ - விற்ராயினும்‌ கொள்ளுதல்‌ 920. 


வீவர்‌ 249 





விஜய்‌ - கேட்டு, வினாவிக்கொண்டு 594. 

விளை -செயல்‌ 5, 88..., பாவம்‌ 944, பகைவர்‌ 
செய்யும்‌ விளை 781, ண்மை, முயற்கித்‌ 
திறமை 904. 

வினை கெடல்‌ - செய்யுக்தொழிலில்‌ முயற்சி கெட்டி- 
ருத்தலை 012. 

வினளைக்குறை - செய்யும்‌ தொழிலின்‌ குறை 612. 

வினைத்திட்பம்‌ - வீனைமுடித்தற்கு வேண்டிய மன 
உறுதி அதி. 07. 

விளைத்தூய்மை - செய்யும்‌ செயல்கள்‌ பொருளும்‌ 
புகழும்‌ தந்து ஈல்லவரதல்‌ அதி. 66. 

வினைநலம்‌ - செயலின்‌ நன்மை 651, 

வினைபடுபாலால்‌ - செயலின்‌ தன்மைகளால்‌ 979, 

வினைப்‌ பகை - தீவினைப்‌ பகை 907. 

வினை மாட்சி - செய்யும்‌ தொழிலின்‌ சிறப்பு 750. 

வினையாள்‌ - நல்வினை தீவிஊ களால்‌ 68, 

வினையில - பயனில்லாதன 697. 

வினையுடையாள்‌ - தனது கடமைகளைச்‌ செய்கின்‌ ற- 
வன்‌ 519. 


வினையாடு - முயற்சியோடு 088. 


வீ 


வீங்கிய - பூரித்த 1288. 

வீடில்லை - விடுதலுண்டாகாது 791, 
வீயா - தொலையாத 984, 

வீயாது - நீங்காது 207, 208. 

வீவர்‌ - கெடுவர்‌ 289, 


950 ஏழ 


வீழ - காதலிக்க 1191, 

வீழப்படா அர்‌ - விரும்பப்படார்‌ 1194, விரும்பப்படு- 
வீரர்‌ 1193. 

எல்‌ - (பிறரால்‌) மதிக்கப்‌ படுகின்றவரும்‌ 


வீழுநர்‌ - அன்புடையார்‌ (கணவர்‌) 1199, 1309. 

வீழும்‌ - ிழும்‌ 10:30, விரும்பும்‌ 1108, 1128. 

வீழ்‌ - விரும்ப, காதலிக்க 1191. 

வீழ்த்த - கோத்த 1251. 

வீழ்த்தக்கண்‌ - சுருக்கும்போது 955. 

வீழ்பவள்‌ - விரும்பப்படுமவள்‌ 1111, 

வீழ்வார்‌ - விரும்பப்பட்டவர்‌ 1109, 1191, 1192, 
1194, 1325. 

வீறு - உயர்வு, சிறப்பு 749, பெருமை புகழ்‌ 904. 

வீற்றிருக்கை - பெருமை கொண்டிருக்கை, அ௮சி- 
ருக்கை 789. 


வெ 
வெஃகா - விரும்பாத 179. 
0வஃகாமை - விரும்பாமை 178. 
0லெஃகி - விரும்பி 179, 178, 175, 120, 177. 
லெஃகிஆம்‌ - (பிறர்பொருளை) .அ,சைப்படுவ.தா- 
௮ண்டாகும்‌ 177. 
லெஃகின்‌ - ஆசைப்பட்டால்‌ 171, 180. 
வெகுளாமை - கோபங்கொள்ளாமை 808, 1060. 


வெகுளி - கோபம்‌ - 989, 35, 909, வெறுப்பு, 860, : 
526, 531, 864. | 


றுத்தக்க 91 





வெண்மை - புல்லறிவாண்மை, அற்ப புத்தி 845, 
டுவம்‌ - கொடிய 895. 
0வெம்கோல்‌ - கொடுங்கோல்‌ 568. 

- 0வெயர்ப்ப - வேர்வை உண்டாக 1998, 
0ெயில்‌ - ஞாயிற்றின்‌ ஒளி 77. 
வெய்து - விரைவில்‌ 569, சூடான (உணவு) 1198. 
வெருவந்த - அஞ்சிய, அஞ்சத்தக்க 568, அதி. 57. 
0வெருவந்து - அஞ்சி 509. 
0ெெகுஉம்‌ - அஞ்சும்‌ 599. 
எத்‌ - (பகைவரை) வெல்லத்தக்க சேனை 


வெல்லும்‌ - வெற்றிகொள்ளும்‌ 481, 495, 769, 

வெல்ல வல்ல 645, 

(வல்லநு - வெற்றிகொள்வது 748. 

வெளிப்படும்‌ - அலசாகும்‌ 1145, 

இவளியார்‌ - அதிவீலார்‌ 714. 

வெளிறு - அறியாமை 509, 

மிவள்ள - வெள்ளமரகிய 1170, 

ம...” - அளவற்ற 699. 

வெள்ளநீர்‌ - வெள்ளமாகிய நீரில்‌ (கண்ணீரில்‌ 
புகுந்து நீந்த) 1170. 

ட - நன்மணம்‌ 1118. 

வெறிய - அறிவற்றசெயல்‌ 175. 

க - மிகுதி 600, செல்வம்‌ 761, மிகுதி 


ெறுத்தக்க - நிலையுடைய ; செறியத்தக்க 998. 


6 


9 


2 


2 


0வறுப்‌! 








வெறுப்பு - விருப்பமின்மை 696. 

வென்ற - வெற்றிகொண்ட 174. 

ெள்றதூஉம்‌ - வெற்றியாகக்கடைத்த பொருளும்‌ 
931. 


வென்றி - வெற்றி 546, 683. 

0வென்றீடிலும்‌ - வெற்றிகிடைக்கு மாயினும்‌ 981. 
ென்றிக - வெல்லுக 1808. 

0ென்றுவிடல்‌ - வென்று விடுக 158. 


வே 


வட்ட - விருப்பம்‌ மிகுந்த 1105. 

வேட்டலீன்‌ - வேள்வி செய்தலின்‌ 259. 

ேட்டற்றுல்‌ - விரும்பினார்‌ போல 1145, 

வேட்டுவன்‌ - வேட்டையாடுபவன்‌ 274. 

வேட்ப - (பின்னும்‌) விரும்ப, விரும்பும்‌ வண்ணம்‌ 
643' 646, 096, 

வேட்பள - விரும்புகின்‌றவை, விரும்புகின்‌ றசெயல்‌- 
கள்‌ 8302, 804. 

வண்ட - விரும்ப 862, 364. 

வேண்டல்‌ - விரும்புதல்‌ 82, 871. 

வேண்டற்க - விரும்பாதொழிக 177, 921. 

பண உயிரார்‌ - உயிர்‌ வாழ வேண்டாத வீரர்‌ 


வேண்டா - வேண்டுவதில்லை 37, நோக்கமாட்டா 
911, வேண்டுவதில்லை 942, விரும்பாத 777, 
901, விரும்பா 1008. 

வண்டாதார்‌ - பகைவர்‌ 584. 


வேய்‌ 

வேண்டாப்பொருள்‌ - (பொருள்‌ செய்தற்குத்‌) தடை- 
யென்று வேண்டாப்‌ பொருள்‌ 901. 

வேண்டாமை - விரும்பாமை 180, 302, 968. 

வேண்டாமை 6வண்ட - வேண்டாமையை விரும்ப 
202, 

வண்டாரை - கொள்ளாத அமைச்சரை 070. 

வண்டி - விரும்பி 263, 777, 1177, 1255. 

வண்டி! - விரும்பியவை 805, 051. 

வண்டிய எல்லாம்‌ - புலன்‌ நுகர்ச்சிக்கு வேண்டிய 
வற்றை யெல்லாம்‌ 848, 

பேன்டின்‌ - விரும்பினால்‌ 154, 942, 8089, 960, 
1062, 1150, வேண்டிய விடத்து 893. 

ேண்டுக - விரும்புக 900. 

க பா - (ஒன்றை) விரும்ப வேண்டுமானால்‌ 


ூலண்டுதல்‌ - விருப்புதல்‌ 4. 

0வண்டுபல - விரும்பு வனவாகிய செல்வங்கள்‌ 696. 

வண்டும்‌ - விரும்பும்‌ 21, விரும்பவேண்டும்‌ 805, 
விரும்பும்‌ 967, தகும்‌ 85, 257, 915, 848, 470 
9969, 011, 052, 053, 607, 807, 903, 1000, 

0லந்தர்‌ - அரசர்‌ 091. . 

ேந்தற்கு - அரசனுக்கு 882 

வேந்தனும்‌ - அரசனும்‌ (இந்திரனாயினு மெனப்‌ 
பொருள்‌ கொள்வர்‌ மணக்குடவரும்‌ பரிமே 
கழகரும்‌) 899. 

வந்து - அரசபதவி 809, 

வேபாக்கு - கெரடுமையுதல்‌ சுடுதல்‌ 1198. 

வேய்‌ - மூங்கில்‌ 1118. 

22 


2௦4 வரார்‌ 


விபட வகை மாட்டார்‌; வெகுளமாட்டார்‌ 
டூவர்ப்பர்‌ - வெருள்வர்‌ 487. 

0வலாருள்‌ - வேலையுடைய வேற்நரசரிடை 688. 
வலி - பாதுகாப்பு 1016. 

வலை - வேற்படையாயிருந்தாய்‌ 1981, 

டவல்‌ ரட்‌ வேலாயுதம்‌ 500; படைக்கலம்‌ 


வள்‌ - உதவி 81, உபகாரியார்‌ தன்மை 618, 614, 
ஒப்புரவு 212. 

0வள்வி - யாகம்‌ 87, 88, 

வறு - பிறர்‌ 148, 996, 1809. கூறு 874, மாறு- 
பாடு 514, 519, 892, பிறிது 600, மாறுபட்‌- 
டவர்‌ 104, தனிச்சிறப்பு 1019, மாறும்‌ 822, 
மாறாக இருப்பவர்‌ 819, 

6வற்றுமையாள்‌ - மாறுபரட்டினால்‌ 979, 


வை 


வை - வைக்கோல்‌ 485. 

வைகல்‌ - நாடோறும்‌ 83. 

வைக்க - கருதப்படும்‌ 50, 914, 888, 850, 

வைக்கும்‌ - இருத்தும்‌ 776. 

வைத்தாள்‌ - சேமித்துவைத்தானாக 1001. 

வைத்து - ஈயாமல்‌ சேமித்து 9986, நினைந்து 1209, 
இட்டாற்‌ (போன்ற) 840. 

வைப்பர்‌ - கொள்வர்‌ 155. 

வைப்பிற்கு - கிலத்திற்கு 24. 

வைப்பின்‌ - உலகத்தில்‌ 149, 


வையார்‌ 255 








வைப்பு - வைத்தல்‌, வைத்தற்சகூ உரிய இடம்‌ 226. 
வையகத்து - உலகத்து 75, 1055. 

வையகம்‌ - மண்ணுலகம்‌ 101, 547. 

வையக்ரு - கிலவுலகத்திற்கு (வையகத்துக்கு) 701. 
வையத்திள்‌ - கிலவுலகைவிட 859, 

வையத்து - உலகத்தில்‌ 92, 850, 

வையம்‌ - கிலம்‌ 189. 

ளையாது - கொள்ளார்‌ 841, 

லையார்‌ - கொள்ளார்‌ 155. 


இருக்குறள்‌ ஆராய்ச்சி 


இருவள்ளுவர்‌ 

இற்றைக்கு இரண்டாயிரமாண்டுகளின்‌ முன்‌ 
விளங்கிய தனிப்பெரும்‌ புலவர்‌ திருவள்ளுவர்‌, 
பண்டைத்‌ தமிழ்‌ அரசர்‌ சபையில்‌ உயர்‌ அதிகாரம்‌ 
பெற்று விளங்கிய கருமத்தலைவர்களுள்‌ ஒருவர்‌ 
வள்ளுவன்‌ எனப்பட்டார்‌. வள்ளுவன்‌ யானை- 
மீது விதிகளிற்‌ சென்று அரசகட்டசாயை 
மக்களுக்கறிவித்தான்‌. வள்ளுவனுடைய கடமை 
இஃதாதலைப்‌ பண்டைத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ குறிப்‌- 
பிடுகன்றன. தமிழரசர்‌ வலியிழந்து ஒடுங்கிய 
காலத்தில்‌ பண்டை மரபுகள்‌ சில மறைந்து 
போயின. பிற்காலத்தில்‌ சாம்பவர்‌ குலத்தினர்‌ 
அரசகட்டளைகளைப்‌ பறை அறைந்து மக்களுக்கு 
உணர்த்தி வந்தனர்‌. அவ்வழக்கு இன்றும்‌ நில 
பெறுகின்றது. இவர்கள்‌ உபசார முறையில்‌ 
வள்ளுவரெனப்பட்டன ராகலாம்‌. மிற்காலத்தில்‌ 
வள்ளுவரென்னும்‌ பெயர்‌ சாம்பவர்‌ குூலத்தின- 
ரைக்‌ குறிப்பதாகவிருக்நு வருகின்றது.  தஇிரு- 
திருவள்ளுவர்‌ பண்டைக்‌ தமிழரசர்‌ காலத்தில்‌ 
வள்ளுவன்‌ என்னும்‌ கருமாதிகாரியாக இருந்தவ- 
பென்பது அறிஞர்‌ கருத்து, 


வள்ளுவரைப்‌ பற்றிய வரலாறுகள்‌ அனைத்தும்‌ 

மறக்கப்பட்டு விட்டன. வள்ளுவர்‌ சாம்பவர்‌ 

குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்னும்‌ ஐதீகத்தை நம்பிய 
்‌ ச 1 


257 


பிற்காலத்தவர்‌ அவரைக்‌ குறித்துக்‌ கற்பனைச்‌ 
செய்திகளைப்‌ புனைவாராயினர்‌. வள்ளுவரின்‌ 
இயற்பெயர்‌ மறக்கப்பட்டு விடப்பட்டபடியால்‌ 
௮வர்‌ உத்தியோகப்‌ பெயரால்‌ அறியப்பட்டார்‌. 
இன்றும்‌ பலர்‌ இவ்வாறு அறியப்படுதல்‌ மரபு. 


வள்ளுவர்‌ மயிலாப்பூரில்‌ பிறந்தாரென்னும்‌ 
ஐூகமிருந்து வருகிறது. ஏறக்குறைய நூற்றைம்‌ 
பது ஆண்டுகளின்முன்‌ கற்சிற்பி ஒருவர்‌ தமது 
மனக்கண்ணுக்குத்தோன்றிய வண்ணம்‌ வள்ளு- 
வர்‌ உருவச்சிலையை மயிலாப்பூரில்‌. அமைத்து 
வைத்தார்‌. இது பற்றித்‌ திருவள்ளுவர்‌ மயிலையிற்‌ 
பிற்‌ தாரென்னும்‌ ஐ3கம்‌ தோன்‌ றியிருக்கலாம்‌. 
இருவள்ளுவர்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ கபிரகவல்‌ 
என்பது சென்ற நூற்றாண்டினிறுதியில்‌ வாழ்ந்த 
வீசாகப்‌ பெருமாளையர்‌, சரவணப்‌ பெருமாளையர்‌ 
என்போரால்‌ செய்யப்பட்டதென நம்பப்படுகிறது. 
திருவள்ளுவர்‌ வாசுகியை மணந்தது, நெசவு 
தொழிலைக்‌ கைக்‌ கொண்டிருந்தது போன்ற 
செய்திகளும்‌ நிலவுகின்றன. சங்ககாலத்தில்‌ 
திருவள்ளுவரின்‌ புகழ்‌ ஓங்கியிருந்தது மணி- 
மேகலை சிலப்பதிகாரம்‌ முதலிய இரட்டைக்‌ 
காவியங்கள்‌ இவரைக்‌ ஞுறிப்பிடுகன்றன. 


திருக்குறள்‌ 
சங்ககாலப்‌ புலவர்கள்‌ திருக்குறளடிககை 
எடுத்து ஆண்டுள்ளார்கள்‌. சங்ககாலம்‌ முதல்‌ 


258 


திருக்குறளடிகள்‌ தமிழ்ப்புலவாகளால்‌ தமது 
நூல்களில்‌ எடுத்து ஆளப்பட்டு வந்துள்ளன. 
மேல்ராட்டினர்‌ இந்தியாவுக்கு வரத்‌ தொடங்கிய 
பின்‌ அவர்களிற்‌ பலர்‌ தமிழைக்கற்றுத்‌ திருக்குற- 
லாப்‌ படித்தறிந்து அதனை இலத்தின்‌, சேர்மன்‌. 
ஆங்கிலம்‌ முதலிய மொழிகளில்‌ மொரழி- 
பெயர்த்து அதன்‌ சிறப்பை மேல்‌ நாட்டினருக்கு 
உணர்த்தினார்‌. எம்மொழியிலும்‌ இதற்திணையான 
நூலில்லை யென்பது திருக்கு றகசையும்‌ பிறமொழி 
நூல்களையும்‌ ஆராய்ந்த எல்லா அறிஞர்களின்‌ 
துணிவாகும்‌. திருக்குறள்‌ எல்லாமதத்தினரும்‌, 
எல்லா நாட்டினரும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ வகை- 
பில்‌ பொதுநூலாக அமைந்துள்ளது. ஆகவே 
திருக்குறளைக்‌ கற்று ஆராய்ச்சி செய்த சைவர்‌, 
வைணவர்‌, சமணர்‌, பெளத்தர்‌, இறித் தவர 
முதலிய சமயத்தவர்கள்‌ அது தத்தம்‌ மதச்‌. 
கருத்துக்கசாக்‌ கொண்ட நால்‌ எனக்‌ கூறி- 
யுள்ளனர்‌. 


இருவள்ளுவர்‌ சமயம்‌ 


சிவன்‌, திருமால்‌, முருகன்‌, போன்ற பெயர்‌. 
கக்‌ கடவுளுக்கு இட்டுக்‌ அவமை ஆண்டான்‌ 
எனக்கொண்டு வழிபடும்முறை மிகப்பழங்காலம்‌ 
முதல்‌ இவ்வுலகம்‌ முழுவதிலும்‌ இருந்துவருகின்‌- 
௨து. ஒவ்வொரு மதமும்‌ வழிபடு கடவுள்‌ தொடா- 
பான பெயர்பெறும்‌. இவ்வழிபாடுகள்‌ மக்களின்‌ 
நாகரிகவளர்ச்சிக்‌ கேற்பப்படிப்படியே செம்மை 


259 


பெற்று வந்துள்ளன. வழிபடப்படும்‌ கடவுளின்‌ 
பெயரால்‌ அறியப்‌ படாத சாங்கியம்‌, பெளத்தம்‌, 
சமணம்‌, யோகம்‌ போன்ற மதங்களும்‌ காணப்‌- 
படுகின்றன. இம்மதங்களெல்லரம்‌ ஆதியி- 
லிருந்த ஒரு தத்துவஞானக்‌ கொள்கைகளின்‌: 
ஒவ்வோர்‌ பகுதியை முதன்மையாகக்‌ கொண்டெ- 
முந்தவை, உபகிடதக்கொள்கைககா அடிகிலை 
யாகக்கொண்டே சாங்கியம்‌ முதலிய ஞானங்கள்‌ 
எழுந்தனவென்று அறிஞர்‌ கூறுவர்‌. உபகிடதங்‌- 
கள்‌ இறை, உலகு, உயிர்‌, பிறப்பு, இறப்பு, விளை, 
வினைப்பயன்‌ . போன்றவற்றையும்‌, ஆதிமுதல்‌ 
௪டத்தோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற உயிர்கள்‌ 
சடத்தை விட்டு நீங்கிப்‌ பின்‌ ஒரு போதும்‌ ௮ச்‌- 
சடத்தைப்‌ பற்ருது விடுதலை அடைந்து வீட்டு நிலை 
அடைவதைப்பற்றியும்‌ ஆராப்வன. -உபகிடதக்‌ 
கருத்துகளே .ஆகமங்களிலும்‌ காணப்படுகின்‌ நன. 
உபநிடத ஞானம்‌ எல்லாச்‌ சமயத்தவர்களுக்கும்‌ 
பொதுவானவை. இஞ்ஞானங்கள்‌ .ஆரியர்‌ இந்தி. 
யாவுக்மு வருதற்மே இரண்டாயிரமரண்டுகளின்‌ 
முன்‌ தமிழரிடையே பரவியிரும்கன என அறிஞர்‌ 
கருதுகின்றனர்‌. இத்ததீதுவஞானங்கள்‌ வேதம்‌-.. 
களுக்குப்‌ புறம்பானவை, உபகிடத ஞானக்ககை 
அறிந்திருக்தோரும்‌, சாரங்லயம்‌, பெளத்தம்‌, 
சமணம்‌ போன்ற மதங்களைத்‌ தாபித்தோரும்‌ 
பிராமணரல்லாத அரச வகுப்பினராவர்‌. தமிழர்‌ 
மதத்துக்கு சாதி உயர்வுதாழ்வும்‌, வருணூச்சிரம 
தருமங்களும்‌ இருக்கவில்லை. பழமை தொட்டுவந்த 


260 


தமிழரது தத்து ஞானத்தைத்‌ தழுவித்திருவள்ளு- 
வர்‌ திருக்குறஷா இயற்றினார்‌. இது பற்றியே இவர்‌ 
எம்மதத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று கூறமுடியாம- 
லிருக்கிறது. இவர்‌ கடவுள்‌, விளை, வினைப்பயன்‌, 
மறுபிறப்பு, பாவம்‌, புண்ணியம்‌ போன்ற 
வற்றை எஏற்றுக்கொண்டவராகத்‌ தெரிகிறது, 
சாங்கியம்‌, பெளத்தம்‌, சமணம்‌, யோகம்‌, 
வேதாந்தம்‌, முதலிய மதக்கொள்கை களுக்கும்‌ 
பகவத்‌ கதைக்கும்‌ ஆதாரம்‌ உபகிடதங்களென்று, 
ஆசாய்சசியாளர்‌ கூறுகின்றனர்‌. 
இருக்குறவின்‌ காலம்‌ 

திருக்குறளின்‌ காலத்தைப்பற்றிப்‌ பலார்பலவாறு 
கூறியுள்ளனர்‌. மணிமேகலையும்‌ சிலப்பதி- 
காரமும்‌ இ, பி.2-ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
நூல்கள்‌. இவை திருவள்ளுவரைக்‌ கூறிப்பிடுகின்‌- 
வனை. ஆகவே, திருக்குறள்‌ கி. பி. 2-ஆம்‌ நூற்‌- 
ரண்டுக்கு முற்பட்ட நால்‌ எனத்‌ தெரிகின்றது. 
ஒரு நூல்‌ தோன்றிப்‌ புகழடைவதற்குச்‌ கில 
காலம்‌ செல்லவேண்டும்‌. திருக்முறள்‌ கிறித்து- 
வுக்கு முன்‌ முதலாம்‌ நூற்றாண்டில்‌ அல்லது 
கிருத்துவுக்குப்பின்‌ முதல்‌ நாற்றாண்டில்‌ தோன்றி- 
யிருத்தல்‌ கூடுமென அதிஞர்‌ கூறுவர்‌. மழை- 
மலையடிகள்‌ கிறித்துவ ஆண்டு தொடங்குவதற்கு 
80 ஆண்டுகளின்‌ முன்‌ திருவள்ளுவர்‌ வாழ்ந்தா- 
செனக்‌ கூறினார்கள்‌. இக்கணிப்பை கொண்டே 
இன்று திருவள்ளுவர்‌ ஆண்டு வழங்குகின்றது. 


961 


"இருக்குறளுரைகள்‌ 

மாளுக்கர்‌ ஆசிரியரிடத்து நூல்களுக்கு உரை 
கேட்டுப்‌ பயில்தல்‌ மிகப்‌ பழங்காலம்‌ முதல்‌ இருந்து 
வரும்‌ வழக்கு என்பது இறையனாரகப்‌ பொரு- 
ஞரையைப்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்டுள்ள வரலாற்‌- 
றைக்‌ கொண்டு அறிகின்றோம்‌. இறையனார்‌ அகப்‌ 
பொருளுரை நீண்ட காலம்‌ செவி வழக்கில்‌ வந்த 
பின்‌ ஒருவரால்‌ எழுதி வைக்கப்பட்டது. திருக்‌- 
குறளுளை அல்லது உரைகள்‌ நீண்டகாலம்‌ செவி 
வழக்கில்‌ வந்திருக்கலாம்‌. அவற்றைக்‌ குறித்து 
ஒன்றும்‌ அறியப்படவில்லை. பதினொன்று 12-ஆம்‌ 
நூற்றுண்டுகளிலிருந்து தமிழ்‌ மறுமலர்ச்சிக்குரிய 
பல தமிழ்‌ நூல்கள்‌ எழுதப்பட்டன. அக்காலத்‌- 
திலேயே திருக்கூறளுரைகளும்‌ ஒன்‌ றன்பின்‌ ஒன்‌- 
ரகப்‌ பல தோன்றின. திருக்குறளுக்குப்‌ பதின்மர்‌ 
உரை எழுதினார்கள்‌ என்பது பமைய பாடல்‌ 
ஒன்றால்‌ தெரியவருகிறது. இவற்றுள்‌ பரிதி, 
கரளிய்கர்‌, பரிப்பெருமாள்‌, மணக்ஞுடவர்‌ பரிமே- 
லழகர்‌ உரைகள்‌ அச்சிடப்பட்டுள்ளன. இவற்றை 
கோக்ரும்போது ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ச்சி- 
யடைந்ததெனத்‌ கோன்றுகின்றது. இவற்றுள்‌ 
இறுதியானது பரிமேலழகருமை, பிற்காலத்தில்‌ 
பரிமேலழகருரைக்ரு விளக்கம்‌ வேண்டியிருக்‌- 
தமையால்‌ திருக்ரூுறள்‌ நுண்பொருள்மாலை, 
இராமானுசருரை முதலியன தோன்றின. 


202 


உரைகளிற்‌ பரிமேலழகருரையே சிறந்‌ கதெ 
எல்லாரும்‌ ஒப்புக்கொள்கின்றனர்‌. பொது நூல 
கவும்‌ தமிழ்‌ நரட்டு வழக்கைத்‌ தழுவியும்‌ செய்ய 
பட்ட திருக்கூறளுக்கு மிருதி வழக்கு, வருணா4 
சிரமதருமம்‌ முதலியவற்றைப்‌ பின்பற்றிப்‌ பரிபே 
லழகர்‌ சிற்சில இடங்களில்‌ உரை எழுதியுள்ளா 
அவ்வுரைப்‌ பமுதிகள்‌ திருக்ஞுறட்‌ கருத்துகளுக்கு 
பொருத்தமில்லாதிருத்தலை இக்கால அறிஞ 
எடுத்துக்காட்டியள்ளனர்‌. இகனால்‌ பரிமேலு 
கரின்‌ பெருமைக்கோ அவர்‌ உரைச்‌ சிறப்புக்கே 
இழுக்கு யாதும்‌ இல்லை. உமை அக்காலச்‌ சூழ்‌ 
நில்க்கேற்ப எழுதப்பட்டது. 





இருக்குறளில்‌ வடசொற்கள்‌ 


சமீப காலம்‌ வரையில்‌ தமிழ்‌ மொழியை 
பற்றிய வரலாறுகள்‌ தெளிவுபடாமலிருக்‌ தல 
தமிழ்‌ வட மொழியினின்று பிறந்தது, கமிழுக்னி 
சமக்கிருதத்துக்கும்‌ இலக்கணமொன்று, தம்‌ 
வடமொழியினுதவியின்றித்‌ தனித்தியங்க மாபு 
டாது என்னும்‌ கருத்துக்கள்‌ இருந்து வந்தன 
தமிழில்‌ காணப்படும்‌ ஓரு சொல்‌ வடமொழிம்‌ 
காணப்பட்டால்‌ அல்லது வடமொழியிற்‌ காண 
படும்‌ சொல்‌ தமிழில்‌ காணப்பட்டால்‌ ௮ச்சொ 
வடமொழிக்குரியதெனக்‌ கொள்ளப்பட்ட 
இதற்குக்‌ காரணம்‌, சமக்கிருதம்‌ பிறமொழி4 
ளிலிருந்து சொற்களை இரவல்‌ பெறவில்லை, ௮ 





8 


12. 


02 


9மமொழிகளுக்குச்‌ சொற்களை இரவல்‌ கொடுத்‌- 
ச ரதவியது என்னும்‌ மூட நம்பிக்கை இருந்து 
ன்பம்‌ தமையாகும்‌. 
து நூலஃ 
செய்ய/ இன்று சமக்கிருத மொழி, பிறமொழிகளோடு 
வருளாச்ப்பிட்டு ஈன்கு ஆராயப்‌ பட்டுள்ளது. சமக்கிருத 
ப்‌ பரிமோழி பிறமொழிகளுக்குச்‌ சொற்களை உதவியது 
புள்ளாங்லவே பிறமொழிகளிலிருந்து சொற்ககா இர- 
களுக்குல்‌ பெத்றுமிருக்கன்‌நதென்றும்‌, மத்திய காலச்‌ 
அறிகுமக்கிருதத்தில்‌ நூற்றுக்கு இருபத்தைந்து விமுக்‌- 
ரிமேலழடு உள்‌ காட்டு மொழிச்‌ சொற்கள்‌ காணப்படு 
ப்புக்கர்றனவென்றும்‌, வேதகாலத்திலேயே பல 
றச்‌ ரூழ்ிழ்ச்‌ சொற்கள்‌ வேதபாடல்களிற்‌ சென்று 
நியுள்ளனவென்றும்‌ அச்சொற்கள்‌ இவை 
ள்றும்‌ ஆராய்ச்சி'வல்லார்‌ காட்டியுன்ளனர்‌. 1 

ச 131 நிரஜரம்பிப்மு மவார௦க ௦4 நந்ம்௩தக வயர்‌ றசரலுர்ம்0ு 
3605௦0 5ஏ1%1% ௧11 471௦56 கரந்த ௦1 ற௦௭௦௦ காட நகர்ச்சி ஹரி 

£ழி ணை 2] (௫0% 1901205766 22070. 8வர 5183), 1115 ரய௦5- 
டை 188 ரழந்‌ நுல்‌ 19௦90) ந்ாசர்ர்தகங்கம, பந்‌ ௦0 சொயுயம்ரு 7 
ரிழுக்ஞுஸ்மஸ்‌ 12015௧7197 நயா ௦லழ்‌ $118ந்‌ மூதா இவர்க] 71% 370105 
மீழர60௦0 நரர்த்று 11086 காந்த 3௭0106 1901107760 82010) 19 ஷு 

ல மாப்‌" 476 07/௦ ரம7பமாசச௪ ற, 7-2, ௱. 974979௧௨௦0 

வங்தணி 27. 

மாழிய்‌ “ரந, மிறஜரம்பிர்கய தய]$ரகந்மமரு மட 3வ161:214 ர்க ௦00 
ஜீ.0060 97 5001௨] 8011௦1கரத 7௦. 18]4%௦1 4௩ 12 7லாட 

ஸர? ்ர்ர்0கரர 1௨5 ஜம்வு 5000௦ 450 இரவ] 5௭0105 
ச்செ 5த11916 1): க௩ர்பீர்வட 60110௦0%10%8 க 82௭ 044108 ௦லி5 
பட்டது. கடம்‌ 11 வ]27ந்‌ க௩ம்‌ 411 எர கரபிகாக 1௩௨ ஒய19- 
மொழிக இ”! 0௦00 ஏயஜஐ௦5%00 85 1964௦ஜ ௦8 19 ;ஏ1்ப1்௨ற, ௦ெர்தம்டு 


9, அது 





264 


இந்தியாவில்‌ வழங்கும்‌ சமக்கிருதமும்‌, பாரசீ 
வேதம்‌ எழுதப்‌ பட்டுள்ள பழைய பாள 
மொழியும்‌ ஐரோப்பிய மாடுகளில்‌ வழக்கு; 
ஆரிய மொழிகளும்‌ பழைய ஒரு மொழியின்‌. 
பிறந்தவை எனக்‌ கொள்ளப்படுகன்றன. இ, 
மொழிக்‌ கூட்டங்கள்‌ இந்து-ஐரோப்பியம்‌ எனபு 
படும்‌. சமக்கிருதமல்லாத மற்றைய இந்து-ஆரி! 
மொழிகளில்‌ காணப்படாத சொற்கள்‌ சமக்கிரு 
தத்தில்‌ காணப்பட்டால்‌ அவை இந்திய உள்கார 
மொழிகளிலிருந்து சமக்கிருதம்‌ இரவல்பெற்ற 
எனக்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டுமென ஆராயப்‌ 
யாளர்‌ கூறுவர்‌. தமிழில்‌ காணப்படும்‌ சமக்கிர 


9 கரை 500%௦1காத -- 73013-47847% 6107706102 $7% 7௩ 
47987, 8. 78. 0%௧/48774 -- 701721 07 16 760] 
2448 003010 1701, 2. 

ம்ம்6 ஸே ஷ]வர்ற்‌, மே, ஈர்ந்டே ௧11 115 ஹர்ம்விறு ய! 
18070100௧௫ கூ யந்க3 கடம்‌ தரவாபாருகற, 1388 ௧ முகல்‌ 00141 
18000ற௦8% 00% ௨ர. 1715 268500) ரரஷக 41% 8காம௦। 
%௦5% 08508, 1 ]5௦ந்ர நலா *3க மல 0ர்ரத 337120ர௨ (' 
௩1௦ 100௦-1000 ௦௨) 80000 ௨ ஐறஸங்மயவி]நு ஒர்தர்ம்டஜ ம 
ரர காடர௨0௦ நுர்ந்ு. ஆபப்011 நறு மடமட ஜ1௦0, %1%௦ நமி 05 
%13 ிறஜஏர்ப்கரு, %1௩6 தூக௦125 ரங்கு நட நரீம்ப௦கய, ஐ 
1௦% 08805, ுஏந116 116 ]வட.ஜப8ஐ6 ௦8 4119 0000100701 
841௦0, 41% ௦8 ந) 00%00060 ஐபற0711௦3 1படட0௦ 
81065 கும 3௭0708 %௦ 1%8 37000௧. 10 ௦711 ௦௦0: 
நப 0010 061௦0 780௦ 0நர்க்ம0௦0 %௦ ஐுர்கந்‌ கர்ம ந 
ஈரர்ந்டு, 11௦ 000 0ப0ர0ரக, 41%, 0ஆ]2 198915 ௬ர்க்டே நம - 
அறவு, நு பொ] நிரீப்ட௦கரத ஈஏர்க்டே ந1௦ நண்மை நஷ்‌ 
“௦70176 76 072606 ற, 288-- 17611, 


9205 








மனப்படும்‌ சொற்களைச்‌ சமக்கிருதமெனத்‌ 
ணியுமுன்‌ அவை மற்றைய இந்து- ஐசோப்பிய 
மாழிகளிலிருக்கின்றனவோ என்று ஆரரய்ந்‌- 
றிதல்‌ வேண்டும்‌. இவ்வகை ஆராய்ச்சி இன்னும்‌ 
வ௲டைபெறவில்லை, இவ்வாறு ஆசாயப்படும்‌ வமை 
எங்க இலக்கியங்கள்‌, திருக்குறள்‌, தொல்காப்‌- 
பையம்‌ முதலிய நால்களிற்‌ காணப்படும்‌ ஆரியம்‌ 
த னப்படும்‌ சொற்கள்‌ தமிழ்ச்‌ சொற்களாகவே 
மிிகாள்ளப்படுதல்‌ ல்‌ வேண்டும்‌. 


ல! பல ஆரியச்‌ சொற்களுக்கும்‌ திராவிடச்‌ சொற்‌- 
அிரளுக்கும்‌ அடியங்கள்‌ (10018) ஒன்றுகவிருக்‌- 
தனதன வென்பதையுழ்‌ மொழியாராய்ச்சிகாரர்‌ 
பபகாட்டியுள்ளனர்‌. அவ்வாரறாயில்‌ ஆரியமென க்‌- 
த கொள்ளப்படும்‌ தமிழ்ச்‌ சொற்களை ஆரியமெனத்‌ 
(ருுத்ணிதல்‌ மேலும்‌ கடினமாகன்றது. 


திருக்குறளில்‌ வடசொற்களெனக்‌ கொள்ளப்‌ 
“டு வருவன :--அவி, அந்தம்‌, அமரர்‌, அமிர்தம்‌, 
ங்கணம்‌, ஆகுலம்‌, ஆசாரம்‌, ஆதி, ஆயம்‌, 
ந்திரன்‌, இலக்கம்‌, கருமம்‌, கனம்‌, காமம்‌, 










இரரணம்‌, ரூணம்‌, குலம்‌, கோடி, சலம்‌, சாதி, 
$ரனம்‌, தண்டம்‌, தவம்‌, தானம்‌, துலை, தெய்வம்‌, 
யம்‌, தேவர்‌, காகம்‌, நாகரிகம்‌, காமம்‌, பருவம்‌, 
தண்மதி க்கியம்‌, பாகம்‌, பாவம்‌, புரந்தரன்‌, புருவம்‌, 
டம்‌, மங்கலம்‌, மந்திரி, மதி, மணி, மாத்திரை, 


உம்‌, மானம்‌, முகம்‌, முத்தம்‌, யாமம்‌, வித்தகர்‌ 
23 


னி 


266 


என்பன. இவற்றுள்‌ பல தமிழ்ச்‌ சொற்களே என: 
எளிதில்‌ அறியக்‌ கிடக்கின்றன. 


திருக்குறளின்‌ பகுதிகள்‌ வடமொழி 
நூல்களிலிருந்து எடூக்கப்பட்டனவா ? 


திருக்குறளின்‌ சில பகுதிகள்‌ அர்த்த சாத்திரம்‌ 
மனுமிருதி, பகவத்தை முதலிய வடமொ 
நூல்களிலிருந்து எடுக்கப்‌ பட்டுள்ள தமிழ்‌ ச்‌ 
பெயர்ப்புகளாகக்‌ காணப்படுகின்‌ தனவெனச்‌ 
சிலர்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. 

இப்பொழுது அர்த்த சாத்திரமென வழக்குவ$, 

கெளடலியரால்‌ செய்யப்பட்ட நாலன்று எனவும்‌: 
அது கெளடலியரின்‌ நாலைஃ தழுவிப்‌ பிற்காலத்து 
'எவராலோ செய்யப்பட்ட நாலெனவும்‌ கருத்துக்‌ 
களிருந்து வருகின்றன. இது க. பி. 800 வளை; 
யில்‌ செய்யப்பட்ட தெனவும்‌ காலத்துக்கு; 
காலம்‌ பின்சேர்ப்புகள்‌ நடந்தன வெனவும்‌ 
ஆராய்ச்சியாளர்‌ கூறுவர்‌, திருக்கு நளுக்கு-” 
பின்‌ செய்யப்பட்ட ஒரு நூலிலிகுந்து திருவள்கு, 
வார்‌ சில வரிகளை மொழியெர்த்துத்‌ தமது தூல்‌ 
சேர்த்தார்‌ எனக்கூறுவது சிறிதும்‌ பொருத்தமாக 
தோன்றவில்லை. 3மனுநூல்‌ க. பி, 100-க்கூ 

2 &௦௦௦010ஐ %௦ நம்ம்த ஏர்ளா ந10௦௨807௦, 611௦ காட்‌ 
ரச ௫௯5 0010008603. நமம. ]ஐந0 நறவு, (மட ந்ல்ாப 
0 ஷூபோகஜமமுந்க நரீகமாதக ஒடும்‌ ஐயகநு ஸர 9௦ ௨8 1ஐ%( 


கற. 800--8%௨ 1942407று. ஈ௩ம்‌ 01017௪ ௦ரீ 7%: 
£20ற1,, 17701. 77, ற. 275. 


907 


800-க்ஞூம்‌ இடையில்‌ செய்யப்பட்டதெனவும்‌ இது 
பல முறை புதியன பல சேர்த்து எழுதப்பட்ட 
தெனவும்‌ ஆராய்ச்சியாளர்‌ கூறியிருக்கின்றனர்‌. 
ஆகவே மனு நாலில்‌ திருக்குறளிலிருந்து சில 
பகுதிகள்‌ எடுத்துச்‌ சேர்க்கப்பட்டன என்பது 
மிகப்‌ பொருத்தமாகிறது. பகவத்கீதை பாரதப்‌ 
போரின்போது செய்யப்பட்டதெனப்‌ பட்டாலும்‌ 
இன்றைய வடிவிலுள்ள நூல்‌ ௫. மு. 200-க்கும்‌ 
௫8. பி. 200-க்ஞும்‌ மிடையில்‌ செய்யப்பட்டதெனள்‌ 
'சில ஆராய்ச்சி அறிஞர்‌ கருதுகின்றனர்‌. பிற்‌- 
காலங்களில்‌ பழைய ஆசிரியர்கள்‌ பெயர்களைக்‌ 
கொடுத்துப்‌ புதிய நூல்கள்‌ பல செய்யப்பட்டன. 
எடுத்துக்‌ காட்டாக யாக்ஞவல்கியம்‌, நாரதம்‌, 
பமரகஸ்பதி, காரத்தியாயனம்‌ முதலிய மிருதிகள்‌ 
இ. பி. 4-ஆம்‌ நூற்றாண்டுக்கும்‌ 7-ஆம்‌ நூற்னுண்‌- 
டுக்குமிடையில்‌ செய்யப்பட்டவை எனக்‌ கொள்‌- 
ளப்படுகன்றன. பெரும்பாலும்‌ வடமொழி நூல்‌- 
கனை இயற்றி அம்மொழியை வளம்‌ படுத்தியவர்‌- 
கள்‌ அதனக ரன்‌ பகன்‌ காணப்படுகின்றனர்‌" ன்‌ 





3 75 நக 0௦௭ தரரவ]] கஜ௦0்‌ கந்தக்‌ நிநஷ நலம்‌ (மேஷ 
8 இரர்மர்ந்) நலக $0றறபப]வந்டம்‌ 500௩௦ ந்றட ஞ்ாகர 200 1.0. 
யலி 8&௰, 200, 1% ௨௧ ற0851])]9 ஈஸும்த6ம்‌ 80௩௦81 %111005 -- 
ரீ. நிச மிய ௨௩ம்‌ 044076. 07 7%48847% ௦001௦, 1701. 72, 






பிலே ஹ்ரர்க்ம்‌ எமர்ந்று, வரம்‌ ற௦8511] தறககங்காயப்க ௧150 ௩௨௦ 


கரக * நந்த லவயல, ந0௦ ஜமவாஷுரவர்கர, ]$தம மிக கல நட 
2 | 
- இருந மரு பிர்கறடி லம்‌ நாடு 6௦ 7௩0ந்‌ ]ர0ஏ %௦ நர்ப்்டறவந்‌ ௦ம்‌ 


968 


அவர்களே அரிய திருக்குறட்‌ கருத்துக்களை 
- வடமொழி நூல்களில்‌ புகுத்தினாகள்‌ எனக்‌: 
கொள்வது சாலப்‌ பொருத்தமாகிறது. 
இருவள்ளுவமாலை 

திருக்குறளைப்‌ பற்றிப்‌ புகழ்க்து பாடப்‌ பட்டுள்ள 
58 பாடல்கள்‌ திருவள்ளுவமாலை என வழங்கு- 
கின்றன. ஒவ்வொரு பாடலும்‌ ஒவ்வொரு 
புலவரால்‌ செய்யப்பட்டதாகக்‌ கரணப்படுகின்‌- 
றது. திருக்குறள்‌ அமங்கேற்றப்பட்ட காலத்தில்‌ 
இப்பாடல்கள்‌ பாடப்பட்டனவாக ஐதீகம்‌ இருந்து ; 
வருகின்றது. திருவள்ளுவமாலையைக்‌ குறித்துப்‌: 
பலர்‌ ஆராய்ச்சி செய்துள்ளனர்‌. 8. மி, 10-ஆம்‌. 
தூத்றாண்டில்‌ வாழ்ந்த புலவரொருவர்‌ இப்பாடல்‌-; 
களைச்‌ செய்து இவற்றுக்குத்‌ திருவள்ளுவ- 
மாலையெனப்‌ பெயரிட்டு, ஒவ்வொரு பரடலையும்‌ 
செய்தவராக ஒவ்வொரு புலவர்‌ பெயரைக்‌ குறிட்‌- 
பிட்டுள்ளார்‌ என்பது அறிஞர்களின்‌ கருத்தாக. 
இருந்து வருகின்றது. ்‌ 

இருக்குறள்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்‌ 

இக்குறள்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு என்னுட்‌ 
தொகையைச்‌ சேர்ந்த நூல்‌. இத்‌ தொகையை. 
சேர்ந்த நூல்கள்‌ எல்லாம்‌ ஒரு காலத்தனவல்6 
நாலடியார்‌ ௫. பி. 7-ஆம்‌ அல்லது 8-ஆம்‌ நூர்‌ 


இமர்டி 301௧ ந1௦57 ]5510த௦0 -- 2௪12341471 67ம வி 
7071742729, ற. 7249, 





209 


“ஏண்டில்‌ செய்யப்பட்ட நாலெனத்‌ துணியப்‌ படு- 
இன்றது. இத்தொகுப்பிலுள்ள நால்களெல்லாம்‌ 
சங்க காலத்தனவெனக்‌ கருதிய ஒரு புலவர்‌ 
பதினெண்‌ இ€ழ்க்கணக்கு என்னும்‌ தொகுப்பை 
8-ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ மின்‌ செய்தாரெனத்‌ 
தெரிகின்‌ ற.3. 
இருக்குறளுக்கு வழங்கும்‌ பெயர்கள்‌ 

முப்பால்‌, பொய்யாமொழி, வாயுறை வாழ்த்து, 
உத்தர வேதம்‌, தெய்வ நால்‌, திருவள்ளுவர்‌, 
தமிழ்‌ மறை, பொதுமறை, திருவள்ளுவப்பயன்‌, 
பாருளுரை, முதுமொழி, அறம்‌. 
இருவள்ளுவரைக்‌ குறிக்க வழங்கும்‌ பெயர்கள்‌ 


தேவர்‌, தெய்வப்புலவர்‌, பொய்யில்‌ புலவர்‌, 


தற்பாவலர்‌,  பெருகரவலர்‌, மாதாநுபங்கி, 
செந்நாப்‌ போதார்‌, காரயனார்‌, நான்முகனார்‌, 
புலவர்‌. 


இருக்குறளவில்‌ வீடு கூறாமைக்குக்‌ காரணம்‌ 
ரிவிட்டு நெறியைப்‌ பற்றிய உண்மை ஞானங்கள்‌ 
யஷிரிய மாணாக்க முறையில்‌ பண்டைக்காலம்‌ 
ல்‌ உபதே௫ிக்கப்பட்டு வந்தன. இவை மறை 
பறரிசியம்‌) எனப்பட்டன. இவற்றுக்கு உப- 
ம்‌ என்னும்‌ பெயரும்‌ வழங்கும்‌. உபஙிடத 
அ பதற்குக்கிட்ட இருந்து கேட்பது என்பது 
“உள்‌. உபநிடதங்கள்‌ பக்குவம்வாய்ந்த மாண - 






இர0 


வனுக்கு ஆசிரியன்‌ உபதேசிக்கும்‌ ஞானங்கள்‌ 
வீட்டு நெறி பற்றி நூல்‌ செய்வது பண்டைய ம) 
பன்றெனத்‌ தொல்காப்பியப்‌ கூறுகின்றது 
இம்மரபு பற்றியே திருவள்ளுவர்‌ வீட்டு டட 
தனியாகக்‌ கடறவில்லை. 


திருக்குறளின்‌ சறப்புணர்த்தும்‌ ஆன்றோர்‌ 
செய்யுட்கள்‌ சல 
: வள்ளுவர்சீர்‌ அன்பர்மொழி 
வாசகந்தொல்‌ காப்பியமே 
தெள்ளுபரி மேலழகன்‌ 
செய்தவுரை--ஒள்ளியர்‌ம 
தோண்டர்‌ புராணம்‌ 
தொகுகித்தி ஒராறும்‌ 
தண்டமிழில்‌ மேலாக்‌ தரம்‌” 
(உமாபதி  வணன்ளன்‌! 
: இருத்தக்க மாமுனிசிக்‌ 
தாமணி கம்பர்‌ 
விருத்தக்‌ கவித்திறமும்‌ 
வேண்டேம்‌--உருத்தக்க 
கெரங்குவேள்‌ மாக்கதையைக்‌ 
கடறேம்‌ முறளணுகேம்‌ 
எங்கெழிலென்‌ ஞாயி றெமக்கு ” 


“* தேவர்‌ குறளும்‌ 
்‌... திருகான்‌ மறை முடிவும்‌ 
மூவர்‌ தமிழும்‌ 
முனிமொழியும்‌- கோவை 
திருவா சுகமும்‌ 


திருமூலர்‌ சொல்லும்‌ 
ஒருவா சகமென்‌ றுணர்‌ ”? (ஒளலை 





